





சு. சமுத்திரம்‌ 


ல்‌ 


ஏகலைவன்‌ பகிப்பகம்‌ 


சென்னை . 41 


ஈச்சம்பாய்‌ 
(சிறுகதைத்‌ தொகுப்பு) 
உரிமை ஆசிரியர்க்கு 

முதல்‌ பதிப்பு, டிசம்பர்‌ 1998. 
முகப்போவியம்‌ - புகழேந்தி 
192 பக்கங்கள்‌ 

விலை ரூ. 8347 

ஏகலைவன்‌ ஒளி ஆச்சு 


அச்சிட்டோர்‌ 
ஸ்டேட்‌ ஃபாஸ்ட்‌, சென்னை - 600 013. 


வெளியீடு 


ஏகலைவன்‌ பதிப்பகம்‌ 
9, இரண்டாவது குறுக்குத்‌ தெரு, 
டாக்டர்‌. இராதா கிருஷ்ணன்‌ நகர்‌, 
சென்னை - 600 044. 


ஆ : 4917594 


சு. சமுத்திரத்தின்‌ வாடாமல்லியும்‌, பாலைப்புறாவும்‌ 
இன்றைய சமுக இயக்கங்களுக்கு பயன்பாட்டு இலக்கியமாய்‌ 
மாறி உள்ளன. இவரும்‌, வாடாமல்லிக்கு அமரர்‌ ஆதித்தனார்‌ 
பரிசாகக்‌ கிடைத்த ஐம்பதாயிரம்‌ ரூபாயில்‌, இந்த நாவலின்‌ 
தாக்கத்தால்‌ ஏற்பட்ட அரவானிகள்‌ சங்கத்திற்கு பத்தாயிரம்‌ 
ரூபாய்‌ வழங்கினார்‌. ஒரு எழுத்தாளன்‌ எந்த மக்களை 
அடி.த்தளமாக வைத்து எழுதுகிறானோ, அந்தப்‌ படைப்பிற்கு 
பரிசு கிடைத்தால்‌, அதில்‌ ஒரு பகுதியை சம்பந்தப்பட்ட 
மக்களுக்கு வழங்க வேண்டும்‌ என்பது ஏகலைவனின்‌ 
கருத்துமாகும்‌. இந்த எளிய பணி தொடரும்‌. 

சு. சமுத்திரம்‌, பயன்பாட்டு இலக்கியத்தைப்‌ படைப்பதாக 
இந்த நூலின்‌ பின்‌ அட்டையில்‌ தெரிவித்தக்‌ கருத்து, இதற்கு 
ஆய்வுரை எழுதிய முனைவர்‌ இரா. இளவரசு அவர்களின்‌ 
பார்வைக்கு சென்றதில்லை. ஆனாலும்‌, அவரும்‌, பயன்பாட்டு 
இலக்கியம்‌ என்ற சொற்பதத்தை சு. சமுத்திரத்திற்குப்‌ 
பொருத்தியிருப்பது ஒரு ஒருமையைக்‌ காட்டுகிறது. 
படைப்பாளியும்‌, ஆய்வுரையாளரும்‌ தங்களையறியாமலே 
ஒன்றிப்‌ போகும்போது, அதுவே இலக்கியச்‌ சிறப்பாகிறது. 

ஏகலைவனின்‌ ஆறாவது வெளியீடான இந்தச்‌ சிறுகதைத்‌ 
தொகுப்பிற்கு, ஆய்வுரை வழங்கிய முனைவர்‌ இரா. இளவரசு 
அவர்கள்‌, சென்னை மாநிலக்‌ கல்லூரியில்‌ ஓய்வுபெற்ற 
போராளவித்‌ தமிழாசிரியர்‌. இந்த ஒய்விற்குப்‌ பிறகும்‌, ஓய்வு 
கிடைக்காமல்‌ சமூக பணிகளையும்‌, இலக்கியப்‌ பணிகளையும்‌ 
கண்‌ துஞ்சாது, மெய்‌ வருத்தம்‌ பாராது இயக்கும்‌ நேர்மையான 
சிந்தனையாளர்‌. இந்த ஆய்வுரையே இவரது உழைப்புக்கு 
கட்டியம்‌ கூறும்‌. இவரது ஆய்வுரை, பதிப்பகத்திற்கும்‌, 
படைப்பாளிக்கும்‌ கிடைத்த ஒரு இலக்கிய கெளரவம்‌. 

பேராசிரியர்‌ இரா. இளவரசைப்போலவே, மிகச்சிறந்த 

சிந்தனையாளரும்‌, மணிவாசகர்‌ பதிப்பகத்தின்‌ உரிமையாளருமான 
பேராசிரியர்‌ மெய்யப்பன்‌ அவர்களும்‌, இந்தப்‌ பதிப்பகத்தின்‌ 
நிர்வாகி குருமூர்த்தி அவர்களும்‌ இந்தத்‌ தொகுப்பிற்கு 
அச்சுரதம்‌ கொடுத்தவர்கள்‌. இதற்கு முகப்போவியம்‌ தந்த 
ஒவியப்‌ போராளி புகழேந்தியும்‌ மிகச்‌ சிறந்த சமூகச்‌ 
சிந்தனையாளர்‌. இவர்களின்‌ ஒத்துழைப்போடு இந்தத்‌ தொகுப்பு 
வெளிவருகிறது. இது வெற்றிபெறுவதில்‌ வியப்பேதுமில்லை. 


ஏகலைவன்‌ 


உரைகல்‌ 


தமிழறிஞர்‌ - முனைவர்‌. இரா. இளவரசு 


இருபதாம்‌ நூற்றாண்டுத்‌ தமிழ்‌ இலக்கியம்‌ பெரும்பாலும்‌ 
இதழ்சார்‌ இலக்கியமே. இதழியல்‌ நீக்குப்‌ போக்குகளைக்‌ 
கருத்தில்‌ கொண்டு எழுதப்படும்‌ கதைகள்‌ இதழ்களின்‌ பண்பு 
நிலைகளுக்கு ஏற்ப அமைவதை உணர முடியும்‌. இதழ்‌ 
நடத்துவோரின்‌ விருப்பு வெறுப்பு, எதிர்பார்ப்பு முதலியவை 
எழுத்தாளனின்‌ படைப்பு உரிமையில்‌ பங்கு கொள்கின்றன. ஓர்‌ 
எழுத்தாளனே, ஓர்‌ இதழில்‌ எழுதும்‌ கதைக்கும்‌ பிறிதோர்‌ 
இதழுக்கு எழுதும்‌ கதைக்கும்‌ வேறுபாடு காண முடியும்‌. 
எழுத்துக்களின்‌ தரத்தை வரையறுப்பதில்‌ இதழ்களும்‌ பங்கு 
பெறுவதைத்‌ தவிர்க்க முடியாது. இந்தத்‌ தொகுப்பில்‌ இடம்‌ 
பெறும்‌ சிறுகதைகள்‌, இருபதாண்டுகளில்‌ (1978-1998) பல்வேறு 
இதழ்களில்‌ எழுதப்பெற்றவை. இதழ்‌ நடத்துவோரின்‌ கூட்டல்‌, 
குறைத்தல்‌, தலைப்பு மாற்றங்களுக்கு இவையும்‌ உள்ளாகி 
இருக்கலாம்‌. ஆனால்‌ இந்தக்‌ கதைகள்‌ நூல்‌ வடிவில்‌ 
வரும்போது, தன்‌ விருப்பத்திற்கு ஏற்பத்‌ திருத்தியமைக்கும்‌ 
வாய்ப்பு படைப்பாளிக்குக்‌ கிடைக்கிறது. 


பயன்பாட்டு இலக்கியம்‌ 


மக்கட்‌ பெருங்கடலுள்‌ இரண்டறக்‌ கலந்து 'மானிட 
சமுத்திரம்‌ நானென்று கூவு' என்றார்‌ புரட்சிக்கவிஞர்‌ 
பாரதிதாசன்‌. எழுத்தாளர்‌ சமுத்திரமும்‌ இந்த மனித 
நேயக்குரலைத்‌ தனது எழுத்துக்களில்‌ இடைவிடாது எழுப்பிக்‌ 
கொண்டு வருபவர்‌. 'எழுத்து என்பது சுவையுணர்ச்சிக்குச்‌ 
சொந்தமானது; இன்பம்‌ பயப்பதே அதன்‌ இறுதி நோக்கம்‌' 
என்பதை ஏற்றுக்‌ கொள்ள மறுப்பவர்‌. நூல்‌ என்பது 'மாந்தரின்‌ 
மணக்கோணல்களை மாற்றியமைக்க வேண்டும்‌. அறட்‌, 


பொருள்‌, இன்பம்‌, வீடு அடைதல்‌ அதன்‌ பயன்‌' என்பது நமது 
நெடிய மரபின்‌ ஆணிவேர்க்‌ குரலாகும்‌. அம்மரபைத்‌ தழுவி 
வையத்தைப்‌ பாலித்திட எழுதுகோல்‌ ஏந்திப்‌ பயன்பாட்டு 
இலக்கியங்களைப்‌ படைத்து வருபவர்‌ நண்பர்‌ சமுத்திரம்‌. 


கண்முன்னே நடக்கும்‌ கொடுமைகளை எதிர்த்துக்‌ குரல்‌ 
கொடுக்கும்‌ துணிச்சல்‌! 


காலில்‌ விழும்‌ பண்பாட்டுச்‌ சீரழிவைக்‌ கான்றுமிமும்‌ 
நெஞ்சுரம்‌! 

மனிதமனத்தின்‌ மென்மையை மேன்மையை எஈரங்கசியும்‌ 
இழைகளோடு எடுத்துக்காட்டும்‌ நுட்பம்‌! 

நெஞ்சிலுற்றதைச்‌ செய்கையில்‌ நாட்டும்‌ நேர்மை! 


வள்ளைக்கருப்பு 


இப்பண்புகளின்‌ ஒட்டுமொத்தமே சமுத்திரம்‌ என்னும்‌ 
படைப்பாளி. இவர்‌ வெள்ளை வெளேரென்ற கருப்பு மனிதர்‌! 
பூசிமெழுகாமல்‌ ஒளிவுமறைவின்றித்‌ தனக்குச்‌ சரியெனப்‌ 
பட்டதைப்‌ பலர்‌ நடுவே சாற்றும்போது, இவர்‌ வெள்ளை 
மனிதர்‌! ஒடுக்கப்பட்டவர்‌, ஒதுக்கப்பட்டவர்களாகிய பாவப்‌ 
பட்ட மனிதர்கள்‌' பக்கம்‌ சார்ந்து நின்று குரல்‌ கொடுப்பதால்‌ 
இவர்‌ கருப்பு மனிதர்‌! 


பல்லாண்டுகள்‌, நடுவண்‌ அரசில்‌ பணியாற்றிய எழுத்தாளர்‌ 
இவர்‌. தன்‌ கதைகளில்‌ அலுவலகச்‌ சூழலைக்‌ காட்சிபடுத்தும்‌ 
வகையில்‌ நேர்த்தியாகப்‌ படம்‌ பிடித்து வருகிறார்‌. சாகித்திய 
அக்காதெமி விருதுபெற்ற 'வேரில்‌ பழுத்த பலா'விலிருந்து 
இத்தொகுப்பில்‌ இடம்பெற்றுள்ள ஈரத்துணி' உள்ளிட்ட பல 
கதைகள்‌ இதற்குச்‌ சான்றாக அமைந்துள்ளன. 


அலுவலகப்‌ பவுர்ணமி நாள்‌' ஆகிய சம்பள நாளின்‌ 
பரபரப்பும்‌, கந்துவட்டிக்காரன்‌, இன்ஸ்டால்மென்ட்‌ புடவை 
வியாபாரி, மாதச்‌ சீட்டுக்காரன்‌, நொறுக்குத்‌ தீனி வியாபாரி 
எனப்‌ பலரின்‌ படையெடுப்பும்‌, சம்பளத்தில்‌ பலவகையான 


6 


கடன்‌ பிடிப்பும்‌, பணியாளர்களின்‌ உரையாடலும்‌ அலுவலகச்‌ 
சூழலைக்‌ கண்முன்னே கொண்டுவந்து விடுகின்றன. 
(ஈரத்துணி), 


சங்கக்‌ காலம்‌ 


சாதி உணர்வு, மோதல்களாக வெடிக்கும்‌ சங்கக்‌ காலம்‌ இது! 
அண்ணன்‌ தம்பியராய்‌, அக்காள்‌ தங்கையராய்ப்‌ பல சாதி 
மக்களும்‌ ஒட்டுறவாய்‌ வாழும்‌ ஊர்ப்புறங்களில்‌ அடிக்கடி 
மோதலும்‌ சாதலும்‌! வசதி படைத்த சிலர்‌ தலைவர்களாய்‌, 
அதிகாரிகளாய்ப்‌, பின்னிருந்து, அப்பாவி மக்களை உசுப்பிவிடும்‌ 
கொடுமை! பிற்பட்டோர்‌ தாழ்த்தப்பட்டோரிடையே நடந்துவரும்‌ 
இந்தச்‌ சாதி மோதலைக்‌ கதைகளாக்கித்‌ தனது சமூகப்‌ 
பொறுப்புணர்ச்சியைத்‌ தொடர்ந்து வெளிப்படுத்திவருவதில்‌ 
சமுத்திரத்திற்குத்‌ தலையாய தனி இடமுண்டு. 'ஒரு சத்தியத்தின்‌ 
அமுகை'யில்‌ இருந்து இதை உணர்ந்து வருகிறேன்‌. இத்‌ 
தொகுப்பிலும்‌ 'பிணமாலை' உயிர்‌ ஊஞ்சல்‌' கதைகள்‌ சாதிச்‌ 
சிக்கலைக்‌ கருவாகக்‌ கொண்டவை. மோதிக்‌ கொள்பவர்கள்‌ 
எந்தச்‌ சாதியினர்‌ என்பதை வெளிப்படையாகச்‌ சொல்லாமல்‌ 
நம்‌ உய்த்துணர்வுக்கே விட்டு விடுகிறார்‌ ஆசிரியர்‌. அதுவும்‌ 
ஒரு கதையில்‌ தாக்க வருபவர்கள்‌, வெளியூர்‌ எதிராளிகளின்‌ 
சாதியைத்‌ தெரிந்துகொள்ளப்‌ பலமுறை முயன்றும்‌ முடியாமற்‌ 
போவதாகவும்‌ இறுதியில்‌ ஒரு நெருக்கடியால்‌ இரு தரப்பினரும்‌ 
ஒரே வண்டியில்‌ இணைந்து செல்வதாகவும்‌ இயல்பாகக்‌ 
காட்டிச்‌ செல்கிறார்‌. மோதும்‌ களத்தில்‌ மனித மனத்தின்‌ 
மேன்மையான பகுதியை வெளிப்படுத்தும்‌ வகையில்‌ ஒரு 
குழந்தையின்‌ செயல்கள்‌ சிறக்கின்றன. கத்தி கம்புகளோடு 
நிற்கும்‌ எதிரிகள்‌! எதிரிகள்‌ என்று அறியாத இரண்டு வயதுக்‌ 
குழந்தை அவர்களைப்‌ பார்த்துச்‌ சிரிப்பதும்‌, ஒருவரைத்‌ 'தாத்தா்‌ 
என்று அழைப்பதும்‌, துண்டைப்‌ பிடித்து இழுப்பதும்‌ 
மங்கியிருக்கும்‌ மனிதப்‌ பண்பைத்‌ தூண்டிவிடும்‌ நிகழ்ச்சிகளாக 
அமைகின்றன. 


இ.ஆ.பா.க்கள்‌ 


ஆட்சித்துறையிலும்‌, காவல்துறையிலும்‌ இருப்பவர்‌ சிலர்‌ 
சாதிச்‌ சங்கத்தினராகச்‌ செயற்படுகின்றனர்‌. தனக்கு வழங்கப்‌ 
பட்ட .பதவி நீட்டிப்பு வேண்டாமென்று உரிய காலத்தில்‌ 
ஓய்வுபெற்ற நேர்மையான இ.ஆ.ப. அதிகாரி பழனிச்சாமி! 
இவரைச்‌ .சாதிச்‌ சங்கத்திற்குத்‌ தலைவராக்க முடிவு செய்து 
அறிவிக்க வந்த சாதிக்காரர்கள்‌! அவர்களில்‌ சாதிவெறி பிடித்த 
இ.ஆ.ப: இளைய அதிகாரி ஒருவர்‌ - பழனிச்சாமியின்‌ மகளைப்‌ 
பெண்பார்த்துச்‌ சென்று மருமகனாவார்‌ என்னும்‌ எதிர்பார்ப்பில்‌ 
இருப்பவர்‌! சங்கத்‌ தலைவர்க்குப்‌ பல வசதிகள்‌ செய்து தரப்படும்‌ 
என்று சொல்கின்றார்‌. இந்த நிலையில்‌ பழனிச்சாமி 'மக்களின்‌ 
வரிப்பணத்தில்‌ சம்பளம்‌ வாங்குவோர்‌ எல்லோரையும்‌ சமமாகக்‌ 
கருதவேண்டும்‌. சாதி உணர்ச்சி கூடாது” என்று அறிவுரை கூறிச்‌ 
சங்கப்‌ பெறுப்பை ஏற்க மறுத்துவிடுகிறார்‌. திருமணம்‌ 
தடைப்பட்டு விடுமோ என வருந்துகின்ற மனைவி, மகள்‌ 
ஒருபுறம்‌. 'தேறாத கேஸ்‌' 'கிறுக்கன்‌' என்னும்‌ சாதிக்காரர்கள்‌ 
ஒருபுறம்‌. இவர்களிடையே எதை இழந்தாலும்‌ மனிதத்‌ 
தன்மையை இழக்க விரும்பாத மாவீரராகப்‌ பழனிச்சாமி! 
அதிகாரிகள்‌ எப்படி இருக்க வேண்டும்‌, எப்படி இருக்கக்‌ 
கூடாது என்பதைப்‌ பணியில்‌ இருப்பவர்களுக்கும்‌, ஒய்வு 
பெற்றவர்களுக்கும்‌ உணர்த்தும்‌ பயன்பாட்டு இலக்கியமாய்ச்‌ 
சிறக்கிறது 'பிணமாலை'. 


ஒரு ப மலர்வதுபோல.... 


என்‌ நெஞ்சை மிகவும்‌ நெகிழச்‌ செய்த கதை கட்டக்‌ கூடாத 
கடிகாரம்‌'. ஒரு பூ மலர்வதுபோல இயல்பாக அவிழ்ந்து 
மணக்கிறது. உணர்வு மயமாகி ஒன்ற வைக்கிறது. வழக்கமாக 
எதிர்கொள்ளும்‌ கதை மாந்தர்கள்‌ அல்லர்‌ இதில்‌ வருபவர்கள்‌. 
பணியிடைக்காலத்தே பக்கவாதத்தால்‌ பாதிக்கப்பட்டு, தானே 
நடக்க இயலாத பஞ்சாபகேசன்‌! திறமையான அரசு 
அதிகாரியான அவரைக்‌ குளிப்பாட்டுவது முதல்‌ 
அலுவலகத்துக்குக்‌ கொண்டுசெல்வது, அழைத்து வருவது 
உட்பட அனைத்துப்‌ பணிவிடைகளையும்‌ தோழியாய்த்‌, 


8 


தாயாய்ச்‌ செய்துவரும்‌ மனைவி லட்சுமி மாமி குழந்தையில்லாத 
இவர்களின்‌ நடப்புகளை உணர்வுகளைச்‌ சுற்றிக்‌ கதைப்‌ 
பின்னல்‌! 

பஞ்சாபகேசன்‌ ஓய்வுபெறும்‌ நாளில்‌ அலுவலகத்தில்‌ 
வழியனுப்பு விழா! இறுதியில்‌ ஏற்புரை நிகழ்த்திய 
பஞ்சாபகேசன்‌, மனைவியை விழி ஆடாமல்‌ பார்த்துக்‌ கைகளை 
உயரே உயரே தூக்கிக்‌ கும்பிடுகிறார்‌. உடனே இலட்சுமி மாமி 
“ஏன்னா, ஏன்னா' என்று பதறி எழுகிறார்‌. “பஞ்சாபகேசன்‌ 
கும்பிட்ட கரங்களை இறக்காமல்‌, கொட்டும்‌ விழிகளைத்‌ 
துடைக்காமல்‌, உடலாட, உயிராட நின்றார்‌. பிறகு கூட்டத்தைப்‌ 
பார்த்து மீண்டும்‌ திரும்பி, எல்லாத்துக்கும்‌ இந்த உத்தமி... இந்த' 
என்றார்‌. பங்சாபகேசனால்‌ பேச முடியவில்லை. கூட்டத்தினரின்‌ 
கண்களிலும்‌ ஒட்டுமொத்தமாய்‌ நீர்‌ சுரந்தது.” கதையில்‌ 
நெஞ்சைக்‌ கரையச்‌ செய்துவிடும்‌ பகுதி இது. தியாகத்தின்‌ 
உருவமான மாமிக்குக்‌ கழுத்தில்‌ புற்று. இன்னும்‌ ஒரு மாதம்தான்‌ 
உயிர்‌ வாழப்‌ போகிறார்‌ என்று கதை முடியும்போது நெஞ்சம்‌ 
கனத்துப்‌ போகிறது. இந்தக்‌ கதை என்னைப்‌ பாதித்ததை 
நண்பர்‌ சமுத்திரத்திடம்‌ பகிர்ந்த கொண்டபோது 'பஞ்சாபகேசனும்‌ 
லட்சுமியும்‌ வாழ்ந்த மாந்தர்கள்‌, நிகழ்ச்சிகளும்‌ உண்மையானவை” 
என்றார்‌. இரக்கம்‌ இன்னும்‌ அதிகமானது. 


கருநாடகக்‌ கதைகள்‌ 


இரக்கம்‌ என்பது அனுபவத்தைப்‌ பகிர்ந்தளிப்பதோடு 
அறிவை, விரிவு செய்வதாகவும்‌, கண்டவற்றைப்‌ புதிய ஒளியில்‌ 
காட்டுவதோடு காணாதவற்றைப்‌ புலப்படுத்துவதாகவும்‌ 
அமைய வேண்டும்‌. கருநாடக மாநிலத்தில்‌ செய்தி விளம்பரத்‌ 
துறை அதிகாரியாகப்‌ பணியாற்றியபோது அங்குப்‌ பல 
பகுதிகளுக்கும்‌ சென்று அடித்தட்டு மக்களோடு பழகி 
அவர்களை மையமாகக்‌ கொண்டு பல கதைகள்‌ எழுதியவர்‌ 
சமுத்திரம்‌. கருநாடக மக்களைப்பற்றி அதிகமான சதைகளை 
எழுதிய தமிழ்‌ எழுத்தாளர்‌ இவர்‌ என்றும்‌ கூறலாம்‌. 
புதியனவற்றைப்‌ புலப்படுத்தும்‌ வகையில்‌ அமைந்துள்ள 
அக்கதைகளில்‌ மலைவாழ்‌ மக்களின்‌ பழக்க வழக்கங்கள்‌, 


9 


பழங்குடி மக்களிடை யே நிலவும்‌ தேவதாசிமுறை முதலியன 
பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்தத்‌ தொகுப்பில்‌ இடம்‌ 
பெற்றுள்ள 'ஈச்சம்பாய்‌' அப்படி அமைந்த கதைதான்‌. குருவி 
சாதி மலைமக்களின்‌ ௨உடைமுறை, நடைமுறை அடி ப்படையில்‌ 
பின்னப்பட்ட இக்கதையின்‌ தலைவி பெல்லிபாய்‌, ஒரு 
குழந்தைக்குத்‌ தாயான விதவை. இவள்‌ வேறு குலத்தைச்‌ சார்ந்த 
ஒருவனைக்‌ காதலிப்பதும்‌ அதற்குத்‌ தடையேற்படுவதும்‌, 
காதலனா, குழந்தையா என அல்லாடித்‌ தாய்மை 
மேலோங்குவதும்‌ இயல்பாகச்‌ சித்திரிக்கப்படுகின்றன. 


ஆகக்‌ கடன்பட்டு மகனை அமெரிக்காவுக்கு அனுப்பி 
விட்டுக்‌ கடன்‌ அடைபடாத கவலை ஒருபுறமும்‌, மகன்‌, பணம்‌ 
அனுப்ப வில்லையே என்னும்‌ வருத்தத்தையும்‌ மீறி, அங்கு 
அவன்‌ நன்றாக வாழ்ந்தால்‌ போதும்‌ என்னும்‌ பாசம்‌ ஒருபுறமாக 
ஊசலாடும்‌ பெற்றோரைப்‌ 'பாசக்கணக்கு' காட்டுகிறது. 


விலங்குகள்‌ - பறவைகள்‌... 


மனித உணர்வுகளைத்‌ திறம்பட வரையும்‌ சொல்லோவியரான 
சமுத்திரம்‌, விலங்குகள்‌, பறவைகள்‌ முதலியவற்றின்‌ வாழ்முறை 
களையும்‌, சுற்றுச்சூழல்‌ இயற்கை வளங்களையும்‌ கூர்ந்து 
நோக்குவதில்‌ வல்லவர்‌. (ஞானப்‌ பரிணாமம்‌' என்னும்‌ உருவகக்‌ 
கதையில்‌ குரங்குகளின்‌ இயல்பை நுணிகி நோக்கி விளக்கியுள்ள 
திறத்தை முன்னரே கண்டு வியந்திருக்கிறேன்‌. இத்தொகுப்பில்‌ 
“காதல்‌ குருவிகளின்‌ பார்வையிலே...' என்னும்‌ கதையில்‌ 
பறவைகளின்‌ இயல்புகள்‌, அவை கூடு கட்டும்‌ நுட்பம்‌ 
முதலியன விரிவாகப்‌ பேசப்படுகின்றன. பறவைகளில்‌ ஓர்‌ 
இணை தனிமைப்படுத்தப்‌ பட்டுக்‌ கதையினூடே வரும்‌ 
மானிடக்‌ காதல்‌ இணையொடு தொடர்புப்‌ படுத்தப்படுகிறது. 
இறுதியில்‌ மானிடக்‌ காதலின்‌ போலித்தன்மை புலப்படுத்தப்‌ 
படுகிறது. நாய்களின்‌ இயல்பைக்‌ கூர்ந்து நோக்கி “ஒரு நாய்‌ 
இன்னொரு நாயைத்‌ துரத்தும்போது, துரத்தப்பட்ட நாய்‌, 
வாலை, காலுக்குள்‌ விட்டாலோ, இல்லன்னா மல்லாக்கப்படுத்து 
நாலு கலையும்‌ மேலத்‌ தாக்குனாலோ கடிக்க வந்த நாய்‌ 
கடிக்காது. ஆனால்‌ இந்த மனுசன்மட்டுந்தான்‌, எதிரி 


10 


கையெடுத்துக்‌ கும்பிட்டாலும்‌ கும்பிட்ட கையையே 
வெட்டுவான்‌” என்று மனிதக்‌ கீழ்மை பேசப்படுகிறது. 


சொல்லோவியம்‌ 


ஒர்‌ ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்குச்‌ செல்லும்‌ வழியில்‌ 
அச்சந்தரும்‌ அடர்ந்த காடு: “இருபக்கமும்‌ பாதைக்கு வேலியான 
தாவரக்‌ குவியல்கள்‌... ஈச்ச மரங்களும்‌ பனை மரங்களும்‌ 
இடித்துக்‌ கொள்கின்றன. கோணல்‌ தென்னை மரங்கள்‌ 
ஒன்றுடன்‌ ஒன்று குஸ்திக்குப்‌ போவதுபோல்‌ முனைப்போடு 
நிற்கின்றன. கரடிப்‌ பயங்காட்டும்‌ கன்றுப்‌ பனைகள்‌. பழுத்த 
நரைவிழுந்த கிழவன்போல்‌ புழுத்த ஒஓலைகளோடு நிற்கும்‌ 
பனைமரங்கள்‌... இவற்றில்‌ சில இடிவிழுந்த உச்சிப்‌ பொந்துகள்‌... 
முட்பாம்புகளாய்‌ படமெடுக்கும்‌ கருவேல மரங்கள்‌... அவற்றின்‌ 
மேல்‌ படரந்து உடம்பைச்‌ சிதைத்துக்கொள்ளும்‌ ஊணான்‌ 
கொடிகள்‌... மற்போர்‌ செய்வதுபோல்‌ நெக்கியடித்து நிற்கும்‌ 
சப்பாத்திக்‌ கள்ளிகள்‌, கற்றாழைகள்‌... இடைவெளிகளை இட்டு 
நிரப்பும்‌ சுடுகாட்டு எருக்கஞ்செடிகள்‌....” நீண்ட வருணனையின்‌ 
ஒரு பகுதி இது. பலவகை மரஞ்செடி கொடிகளை விளக்கும்‌ 
இப்பகுதியில்‌ இடம்பெறும்‌ சொல்லாட்சிகள்‌ கதையின்‌ 
பிற்பகுதியில்‌ நிகழவரும்‌ கொலைவெறித்‌ தாக்குதலைக்‌ 
குறிப்பாகக்‌ காட்டுகின்றன. இங்கே மொழியைச்‌ சிறந்த 
கலைநுட்பத்துடன்‌ கையாளும்‌ தேர்ந்த கலைஞராகச்‌ சமுத்திரம்‌ 
தென்படுகிறார்‌. (உயிர்‌ ஊஞ்சல்‌, 


ஒருவன்‌, இன்னொருவன்‌ மனைவியைப்‌ புகழ்கிறான்‌. 
“மேடம்‌... ஃபாரஸ்ட்‌ பகுதிக்குப்‌ போயிருக்கீங்களா... கோணலான 
தென்னை மரங்கள்‌ பக்கத்துல, முள்ளம்பன்றி மாதிரியான 
ஈச்சமரங்களின்‌ அருகில்‌, கன்னங்கரேலென்று இருக்கிற 
பனைமரங்களுக்குச்‌ சமீபத்துல ஒரு மரவகை மட்டும்‌ 
பளபளப்பாய்‌, ஆகாயத்துக்கும்‌, பூமிக்கும்‌ இடையே நேர்கோடு 
போட்டதுமாதிரி நளினமாய்‌, ஒயிலாய்‌ நிற்கும்‌. அதுதான்‌ 
பாக்குமரம்‌. இந்தக்‌ குடியிருப்புக்‌ காட்ல வெவ்வேறு பெண்‌ 
மரங்கள்ல நீங்க ஒரு பாக்குமரம்‌. எஸ்‌ மேடம்‌ யூ ஆர்‌ எ 
அரக்னட்‌ ட்ரீ” கேட்பவள்‌ மனத்தில்‌ சலனத்தை ஏற்படுத்திய 
திட்டமிட்ட வருணனை இது. அந்தச்‌ சலனமே, அவள்‌ கணவன்‌ 


[4 


மன த்திலும்‌ குடிபுகுந்து அல்லற்படுத்துவதே 'பாக்குமரம்‌ 
கதையின்‌ மைய இழை. 


எகத்தான நடை 


சொல்ல வருவதை நறுக்குத்‌ தெறித்தாற்போல்‌ ஒரு 
தொடரிலேயே உணர்த்திவிடுவது ஆசிரியர்க்கு ஆகிவந்த ஒன்று. 

வாயை, ஆபாச ஊற்றாக்கி நாடறிந்த பேச்சாளராகி விட்டார்‌. 

அப்போதைய நல்லவளான அந்தப்‌ பெண்‌ அமைச்சர்‌. 


அடப்போடா! என்பதுபோல்‌ வெற்றிலையைக்‌ குதப்பிக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 


அன்று அலுவலகப்‌ பவுர்ணமி நாள்‌. 
இப்படிப்‌ பல இடங்கள்‌! 


புதுமைப்பித்தன்‌ கதைகளில்‌ இழையோடும்‌ நையாண்டிக்‌ 
குறும்பைச்‌ சமுத்திரத்தின்‌ பழைய கதைகளில்‌ பரவலாகக்‌ 
காணலாம்‌. இந்தத்‌ தொகுதியிலும்‌ சில இடங்கள்‌: 


அலுவலக நிர்வாகியான முதியவர்‌ அங்குப்‌ பணியாற்றும்‌ 
மீனாவைக்‌ கண்களால்‌ அளவெடுக்கிறார்‌. “அவளைப்‌ பார்த்த 
அவரது கண்கள்‌ மார்பகத்திற்கு வந்ததும்‌, மூடிக்கொண்டன. 
'சிவசிவ' என்று வாயைப்‌ பேச வைத்தன. பின்னர்‌ மனதிற்குள்‌ 
கஷ்டப்பட்டு அவளை ஒரு மகளாகப்‌ பாவித்துக்‌ கொண்டார்‌.” 


சம்பள நாளில்‌ அலுவலகத்தில்‌ “இன்ஸ்டால்மென்ட்‌ 
புடவை வியாபாரியைப்‌ பார்த்த மல்லிகா, கட்டிய புடவை 
நழுவிப்‌ போனதுபோல்‌ தவித்தாள்‌. மாதச்சீட்டுக்காரனைப்‌ 
பார்த்த சிங்காரம்‌, தானே ஏலத்தில்போகப்‌ போவதுபோல்‌ 
தவித்தான்‌.” 


“கோதையம்மா நீட்டிய டெலிபோனை, ஒரு பயில்வான்‌ 
கர்லாக்‌ கட்டையை எடுப்பதுபோல்‌ ராமையா எடுத்தார்‌. 
ஆத்திரத்தில்‌ டெலிபோன்‌ குமிழை, திருதராஷ்டிரன்‌ வீமன்‌ 
சிலையைப்‌ பிடித்ததுபோல்‌ பிடித்தபடியே எகத்தாளமான கூரலில்‌ 
கேட்டார்‌”. 


12 


ஆம்‌! சமுத்திரத்தின்‌ எகத்தாள நடை க்கு எடுத்துக்காட்டுகள்‌ 
இவை. 

கதை மாந்தர்களின்‌ மன உணர்ச்சிகளை மிகத்‌ 
துல்லியமாகக்‌ காட்டும்‌ உரையாடல்‌ பகுதிகள்‌ பல. அவற்றுள்‌ 
இரண்கு: 

எந்தக்‌ குற்றமும்‌ செய்யாத தங்களைக்‌ கொலை செய்ய 
வரும்‌ கூட்டத்தினரைப்‌ பார்த்து “எங்க முகத்தப்பாருங்கய்யா... 
நாங்கெல்லாம்‌ ஒங்களுக்கு எதிரியாய்யா? என்ன தப்புயா 
செய்தோம்‌? அதையாவது சொல்லிட்டு வெட்டுங்கய்யா” என்று 
முறையிடும்‌ பகுதி ஒன்று. 


மொழி வழக்குகள்‌ 


தென்தமிழ்‌ நாட்டைச்‌ சார்ந்த சமுத்திரத்தின்‌ கதைகளில்‌ 
அந்தப்‌ பகுதிப்‌ பேச்சு வழக்கும்‌, வட தமிழ்நாட்டுப்‌ பேச்சு 
வழக்கும்‌ கைகோர்த்துச்‌ செல்கின்றன. அடித்தட்டு மக்கள்‌ 
வழக்கோடு, அக்கிரகாரத்து வழக்கையும்‌ அழகாகப்‌ பதிவு 
செய்துவிடுகிறார்‌. தொலைக்காட்சித்‌ 'தமிங்கிலமும்‌' அவர்‌ 
பார்வைக்குத்‌ தப்புவதில்லை. 


“ஏனா எருமைமாடு... அப்பா சொல்லுறது காதுல விழலே.... 
ஒன்‌ சோலியப்‌ பாத்துட்டுப்‌ போயேம்ளா... முடிச்சாச்சா” 


“முடிச்சாச்சு... இன்னுமாளா நிக்கே...” 


- இது தென்‌ வழக்கு. (118) 

“என்‌ கொயந்த... என்‌ கொயந்த... என்‌ கொயந்தயத்‌ 
தூக்கிக்கினு போறான்‌. கொயந்தய வாங்குங்க...” - இது வட 
தமிழ்நாட்டு அடித்தட்டு வழக்கு (142) 

“நோக்கு இப்போ இருபத்தெட்டு வயசு இருக்குமோ? 
கல்யாணம்‌ ஆகி ஆறு வருஷம்தானே இருக்கும்‌? கடைசி 
வரைக்கும்‌ ஒன்‌ ஆத்துக்காரர்‌ எப்படி இருக்கார்னு பாருடி. 
இவரும்‌ நானும்‌ வாழ்ந்த வாழ்க்கையும்‌ இவர்‌ என்னை 
வச்‌௭௬ண்டிருந்த நேர்த்தியும்‌ லோகத்துல யாருக்கும்‌ வராதுடி...” 

இது எல்லோருக்கும்‌ தெரிந்த வழக்கு. 


ஆ 


13 


இன்றைய இளந்‌ தலைமுறை தொலைக்காட்சியின்‌ 
தாக்கத்தால்‌ சீரழிவுக்கு உள்ளாவதை இயல்பாக விளக்கும்‌ 
'பெரியம்மா மகன்‌' கதையில்‌ தொலைக்காட்சித்‌ தமிழை 
ஆங்கிலங்‌ கலந்த தமிங்கலத்தை அப்படியே கையாள்கிறார்‌ 
ஆசிரியர்‌. தொலைக்காட்சி நிறுவனம்‌ ஏற்பாடு செய்த 
நிகழ்ச்சியொன்றுக்கு வந்திருப்பவர்களை தோக்கி 
அந்நிறுவனத்தின்‌ சார்பில்‌ சிம்பா என்னும்‌ பெண்மணி 
பேசுகிறார்‌. 

“ஹாய்‌ பாய்ஸ்‌ அண்டு கேர்ள்ஸ்‌! உங்கள்‌ 'ஹஜிப்சி' 
சிம்பாவோட மார்னிங்‌ வணக்கங்கள்‌... ஒகே... சப்ஜெக்ட்டுக்கு 
வருவோமா? 'ஜிப்சி' நிறுவனத்தின்‌ சார்பில்‌ தொலைக்காட்சியில்‌ 
நான்‌ கொடுத்த இன்விடேஷனுக்கு இணங்கி இங்கே 
வந்திருக்கிற உங்களுக்கு என்னோட மெனி மெனி தேங்ஸ்‌. இந்த 
நிகழ்ச்சி புதுமையானது. பொதுவாக நம்மோட மெஜாரிட்டி 
எங்ஸ்டர்ஸ்‌ காதலில்‌ ஈழுப்ருற் வலய. க்ேகிறதுக்கே 
கஷ்டமாயில்ல? அதுதான்‌ பேக்ட்டுங்க...” 


பாத்திர வளர்ப்புக்குப்‌ பயன்படும்‌ இந்த உரையாடல்‌ புதிய 
மணிப்‌ பிரவாளமாக' அமைந்துள்ளது. தொலைக்காட்சித்‌ தமிழ்‌ 
நிகழ்ச்சிகளில்தான்‌ களையப்படவேண்டிய இத்தகைய 
கலப்படம்‌! அளவுக்கதிகமான ஆங்கிலக்‌ கலப்பில்‌ சில 
படைப்பிலக்கியவாதிகளுக்கு ஆராக்காதல்‌! நண்பர்‌ 
சமுத்திரத்தின்‌ எழுத்துகளில்‌ காலவோட்டத்தில்‌ இக்கலப்பு 
குறைந்து வந்துள்ளது மனங்‌ கொள்ளத்தக்கது. 


உய்த்தூணர்தல்‌ 


சிறந்த இலக்கியம்‌, சில செய்திகளை வெளிப்படையாகச்‌ 
சொல்லாமல்‌ உய்த்துணர்வுக்கு விட்டுவிடும்‌. மகளுக்குப்‌ பார்த்த 
மாப்பிள்ளை என்னும்‌ மையக்கருத்தில்‌ வரையப்பட்ட 
முகமறியா முகம்‌, மாப்பிள்ளை, 'சாண்பிள்ளை' தானா என்பதை 
இறுதிவரை விளக்காமல்‌ செல்கிறது. வெளிப்படையாக 
விளக்காததே இக்கதைக்குரிய சிறப்பாக அமைந்து விடுகிறது. 
சாதி மோதல்கள்‌ பற்றிய கதைகளில்‌ முன்னர்‌ வெளிப்‌ 
படை யாகச்‌ சாதிகளைக்‌ குறிப்பிட்ட சமுத்திரம்‌, இப்போது 


14 


உங்களுக்குத்தான்‌ தெரியுமே, உய்த்துணர்ந்து கொள்ளுங்கள்‌' 
என்று விட்டு விடுகிறார்‌. சில செய்திகள்‌ சொல்லப்படாமல்‌ 
உணர்த்தப்படுவது வாசகனை மேம்படுத்தும்‌ இலக்கிய 
மதிப்பாகும்‌. 


விதிவிலக்கு இல்லாத விதிவிலக்கு 


பொதுவாகச்‌ சமுத்திரத்தின்‌ கதைத்‌ தொகுதிகள்‌, ஒரு 
கதையைப்‌ போல்‌ இன்னொரு கதை இல்லை என்னும்‌ 
முறையில்‌ வகைமைக்கு எடுத்துக்காட்டாக அமைந்திருப்பன. 
இந்தத்‌ தொகுதியும்‌ அதற்கு விலக்கில்லை. ஓர்‌ உணர்ச்சி, ஒரு 
நிகழ்ச்சி, ஒரு பண்பு என ஏதேனும்‌ 'ஒன்றை'யே மையமாக 
வைத்து வரையப்பட்டவையே பல கதைகள்‌. எனினும்‌ 'கட்டக்‌ 
கூடாத கடிகாரம்‌' ஒரு புதினத்துக்கான கதை விரிவைக்‌ கருக்‌ 
கொண்டுள்ளது. இருக்க வேண்டியதை இருப்பதைப்போல்‌ 
சொல்லும்‌ கலைத்திறனைப்‌ 'பிணமாலை' முதலிய சில 
கதைகளில்‌ காணலாம்‌. 


கதைக்‌ குழந்தைகளின்‌ மேனியில்‌ இங்கொன்றும்‌ 
அங்கொன்றுமாய்‌ படிந்திருக்கும்‌ அழுக்குகளையும்‌ ௬ட்டியாக 
வேண்டும்‌. பின்னோக்கு உத்தியில்‌ பின்னப்பட்ட 'ஒரு 
சபதத்தின்‌ மறுபக்கம்‌' 'பூவம்மாவின்‌ குழந்தை' ஆகிய கதைளில்‌ 
செய்கைத்தனமும்‌ நாடகமயமாக்கலும்‌ தலைகாட்டித்‌ 
திரைப்படப்‌ பாணி முகங்காட்டுகிறது. காதல்‌ குருவிகளின்‌ 
பார்வையிலே' போன்ற கதைகளின்‌ முடிவில்‌ ஆசிரியர்‌ நுழைந்து 
பேசும்‌ பகுதிகள்‌ தனித்து நிற்கின்றன. இவற்றைத்‌ தவிர்த்திருக்கலாம்‌ 


படைப்பாளிகளின்‌ மொழிப்பிழைகள்‌ 


தமிழ்‌ மொழியின்‌ எழுத்திலக்கணத்தில்‌ மூன்றில்‌ இரண்டு 
பகுதி புணர்ச்சி இலக்கணம்‌. அதில்‌ வல்லெழுத்து மிகுந்து வரும்‌ 
இடங்கள்‌, மிகாது வரும்‌ இடங்கள்‌ பேசப்படுகின்றன. அதனை 
அறிந்துகொள்ளத்‌ தமிழ்ப்படைப்பாளிகள்‌ பலரும்‌ ஆர்வம்‌ 
காட்டுவதில்லை. (நொண்டி சென்றான்‌' என்பது ஒரு தொடர்‌. 
இதில்‌ நொண்டி என்பது நொண்டியாகிய ஆளைக்‌ குறிக்கும்‌ 


ஸ்‌ 


| 


பெயர்ச்சொல்‌. இதனையே நொண்டிச்‌ சென்றான்‌' என்று 
இடையில்‌ வல்லெழுத்து மிகுந்துச்‌ சொல்லும்போது, 
'நொண்டிக்கொண்டு சென்றான்‌ என்று பொருள்‌ தந்து 'நொண்டி' 
என்பது வினையெச்சமாகிவிடுகிறது. புள்ளியெழுத்து 
வெளிப்படுத்தும்‌ பொருள்‌ மாற்றம்‌ புணர்ச்சி இலக்கணத்தைப்‌ 
புறக்கணிக்கக்கூடாது என்பதைப்‌ புலப்படுத்தும்‌. 
செங்கற்களிடையே சுதையைப்போலச்‌ சொற்களைப்‌ 
பிணைத்துச்‌ செல்பவை இந்தப்‌ புள்ளிகள்‌. இவற்றை அறிந்து 
கையாள வேண்டும்‌. அந்த, இந்த, எந்த என்னும்‌ சொற்களின்‌ 
பின்‌ க்ச்‌,த்‌,ப்‌ ஆகிய வல்லெழுத்துக்களை முதலாக உடைய 
சொற்கள்‌ வந்தால்‌ முறையே அவ்வெழுத்துக்கள்‌ மிகும்‌ என்பது 
எளிய விதி. “இந்த தொலைக்காட்சி' அந்த ச௬ருட்டைத்தலையன்‌' 
என்று ஒற்றிடாமல்‌ எழுதுவதைத்‌ தவிர்க்க வேண்டும்‌. நண்பர்‌ 
சமுத்திரத்தின்‌ எழுத்துக்களிலும்‌ இப்படிச்‌ சில பகுதிகள்‌ இடம்‌ 
பெற்றுள்ளன. அடிப்படைவிதிகள்‌ சிலவற்றை மனங்‌ 
கொண்டாலே போதும்‌. பெரும்பாலான மொழிப்‌ பிழைகளைப்‌ 
படைப்பாளிகள்‌ தவிர்த்து விடலாம்‌. 


நண்பர்‌ சமுத்திரம்‌ முதலிய நாடறிந்த எழுத்தாளர்களின்‌ 
இலக்கியப்‌ படைப்புகள்‌ பலவும்‌ இதழ்களில்‌ வெளி 
வந்தவையே. அதிலும்‌ மிகுமக்களைச்‌ சென்றடையும்‌ வாணிக 
இதழ்களில்‌ வெளிவந்தவையே அதிகம்‌. அந்த இதழ்கள்‌, 
மேட்டுக்குடி. அல்லாதோர்‌ நடத்துபவையாயிருந்தாலும்‌, வெளிப்‌ 
படுத்துவதும்‌ தூக்கிப்‌ பிடிப்பதும்‌ மேட்டுக்குடிப்‌ பண்பாடே. 
அதனால்‌ அந்த இதழ்களில்‌ எழுதும்‌ எழுத்தாளர்களும்‌ 
மேட்டுக்குடி கலாச்சார பங்களிப்பாளர்களாக மாறிவிடுகின்றனர்‌. 
கருநாடகம்‌, கேரளம்‌ முதலிய அண்டை மாநிலங்களில்‌ இந்தக்‌ 
கருத்தோட்டம்‌ மேலோங்கிய நிலையைப்‌, படைப்பாளிகளிடையே 
பார்க்க முடியுமா என்பதை எண்ணிப்‌ பார்க்க வேண்டும்‌. 
தமிழகத்தின்‌ தனித்த இந்தச்‌ சூழ்நிலையிலும்‌ தனது வர்த்தகக்‌ 
கலாச்சார எதிர்ப்புக்கண்ணோட்டத்தைச்‌ சிறிதும்‌ இழக்காமல்‌ 
படைப்பாக்கம்‌ செய்யும்‌ சமுத்திரக்‌ கலைஞனை “நின்‌ பணி 
தொடர்வதாக” என வாழ்த்துகிறேன்‌. தமிழ்கூறு நல்லுலகத்திற்கு 
இந்நூலை மகிழ்வுடன்‌ பரிந்துரைக்கிறேன்‌. 


38 


16 


10 


11 


12 


13 


14 


உள்ளே... 


காதல்‌ குருவிகளின்‌ பார்வையிலே... ............. வவ வை 17 
 பரிவிம்மர்‌ ற்சி பட ப வப வைப்ப 27 
ஒரு சபதத்தின்‌ மறுபக்கம்‌ ........... வவ வி வவ வவைவவைவவை 42 
ரது தரி வவ வன வவ வவ னை வ வம வவ வல்‌ 56 
கட்டக்கூடாத கடிகாரம்‌ ............ ட்ட 69 
காலுக்குச்‌ செருப்பாய்‌.............((்ட்ட்ட்ப்யிப்பபப்ப்வ் வவ 86 
டார்‌ அன்ன சரி வைப்ப வவ வப டப பபட்ட ட்‌ 98 
சாமயா ப்‌ அ ன்னை விட்பப்பட்டப் ப்ப வைலம 110 
முகமறியா முகம்‌............... 120 
மருமுத்ள்‌ ப ண்ட தைமிவ் வை கவ்வை வலவ 130 
பூவம்மாவின்‌ குழந்தை ............. படப்பை வைல 138 
பண்மாலை அ னைக ன்னைைல் வவ வைல்‌ 150 
பர்த்து அணைத்து வடவை  வுண் டப்ப வவ பவன்‌ 166 
பார்க்கு பதிரிமி வ வனப்வ்ப் தப்ப வப பவ்ப்ப டவ ப்ப வல்‌ 179 


காதல்‌ குருவிகளின்‌ 
பார்வையிலே... 


ேகோடைக்‌ காலம்‌ கொடுத்துவிட்டுப்‌ ம பான 
கொடைக்‌ காலமான வசந்த காலம்‌. சென்ற கோடையின்‌ 
கதகதப்பையும்‌, வரப்‌ மீபாகிற குளிர்‌ காலத்தின்‌ 
குளிர்மையையும்‌ உள்ளடக்கிய 'பருவ காலம்‌. நிலத்திற்கு 
நரைமுடியாய்ப்‌ பட்டுக்கிடந்த புற்கள்‌, பசுமை தட்டித்‌ தழைத்த 
நேரம்‌. இலையுதிர்ந்த மரங்களில்‌ இலை தழைகள்‌ துளிர்‌ விட்ட 
சமயம்‌. 
கிளைகளே கரங்களாய்‌, முட்களே தகங்களாய்க்‌ கொண்ட 
ஒடைமேட்டின்‌ உடைமரங்களில்‌ உட்கார்ந்திருந்த தூக்கணாங்‌ 
குருவிகள்‌ ஆணும்‌ பெண்ணுமாய்‌ அமர்ந்திருத்தன. 
தொலைவில்‌ உள்ள காடுகளில்‌ மகோடைக்குப்‌ ப துங்கிவிட்டு! 
$ேற்றுதான்‌ அவை வந்திருக்க வேண்டும்‌. சுற்றுப்புறத்தை 
ஆராய்வது£பால்‌ அலகுகளை திமிர்த்தின. பறவைகளில்‌ 
'கடியான' வெள்ளைப்‌ பிடறிக்‌ காகங்கள்‌ அருகே கூடு” 
கட்டுவதால்‌ சற்ற கலக்கமடைத்தது£பால்‌ தோண்றின. 
அதசமயம்‌, சந்தப்‌ பறவையினத்திற்கும்‌ தீங்கு விளைவிக்காத 
பறவையின 'ரவுடிகளான' அண்டங்காக்காக்கள்‌ இருப்பதில்‌ 
ஆறுதல்‌ கொண்டன. ஆண்‌ குருவிகளின்‌ தலையில்‌ சின்னச்‌ 
கின்ன கொண்டைகள்‌. மேனி முழுவதும்‌ வண்ணக்‌ கலவைகள்‌. 
ஆண்‌ குருவிகளின்‌ மார்பு வெளிர்‌ மஞ்சள்‌ நிறத்திலிருந்து, 
(இப்போது மஞ்சள்‌ பழுப்பு நிறத்திற்கு வந்துவிட்டது. அதாவது 
காதல்‌ வந்துடுச்சுன்னு அர்த்தம்‌! காரணமான காதலுக்கு, 


காரியமான கூட்டைப்‌ பின்ன வேண்டும்‌. 


௭.2... 


18 1 ஈச்சம்பாய்‌ 





எமாத்தம்‌ இருபது பறவைகள்‌. ஆண்‌ குருவிகள்‌ பேண்‌ 
குருவிகளை இடித்துக்‌ கொண்டன. இவற்றின்‌ இடிபாடு? 
பிடிக்காததுபோல்‌, பேண்‌ குருவிகள்‌ பறந்து எதிர்த்‌ திசையில்‌ 
அமர்ந்துகொண்டு அவற்றை முறைத்தன. சிறிது நேரத்தில்‌, 
அப்படியே அமர்ந்திருந்த அந்த ஆண்‌ குருவிகளும்‌ பண்‌ 
குருவிகளும்‌, மரநங்களைவிட்டுூத்‌ தாவி ஆகாயத்தில்‌ 
சஞ்சரித்தன. மலும்‌ கீழுமாகப்‌ பறநீதன. 

இவற்றைச்‌ சட்டை செய்யாதது போல்‌, சட்டையில்லாமல்‌ 
பிரிண்ட்‌ போட்ட பனியேனோடும்‌ சுருட்டை முடியோடும்்‌ 
அழகுத்‌ £தோற்றத்தோடும்‌ அங்க வத்து நின்ற அந்த வாலி 
பன்‌, சற்றுத்‌ தொலைவில்‌ வத்தவளைத்‌ திரும்‌.பிப்‌ பார்த்தான்‌. 
அவளா தயங்கித்‌ தயங்கி நடந்து வந்தாள்‌. திரும்பித்‌ 
திரும்பிப்‌ பார்த்துக்‌ கொண்டாள்‌. ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு 
வத்ததும்‌ அங்கேயே நின்றாள்‌. இங்கே தின்ற அவன்‌, அவளை 
'வா வா்‌ என்று கைகளை வளைத்து வளைத்துக்‌ காட்டினான்‌. 
அவள்‌ வேண்டா வெறுப்பாக வருகிறவள்‌ போல்‌ வந்து, 
அவனுக்கு 'எட்டடி' தொலைவில்‌ நின்றாள்‌. காக்கா நிறக்‌ 
கண்கள்‌: பூஞ்சிட்டு£க்‌ குருவி நிறம்‌; மைனா போன்ற ேபேதமைச்‌ 
சாயல்‌. அவனுக்குக்‌ காதளவு உயரம்‌. வோட்டு .ப்போடுிம்‌ 
வயதிற்கு வந்திருக்கமாட்டாள்‌. அவளையே ரசித்துக்‌ 
கொண்டிருந்த வாலிபன்‌ திடீிரன்று ஒடிப்போய்‌ அவளை 
அணைத்துக்‌ கொண்டான்‌. அவள்‌ பயத்தால்‌ கைகளை 
உதறினாள்‌. அவன்‌ தைரியப்படுத்துபவன்‌ 6 பால்‌ அவள்‌ 
முதுகைத்‌ தட்டிக்‌ கொடுத்தான்‌. 

இத்த மனித ஜோடியை ஆகாயத்தில்‌ வட்டமடித்தபடியே 
பார்த்த தூக்கணாங்‌ குருவிகள்‌, மல்ல மெல்லக்‌ கீழ இறங்கி 
உடைமரத்தில்‌ அமரத்து கொண்டன. காதலர்‌ இருவரும்‌ 


சமுத்திரம்‌ 9. 19 


தங்களுக்குள்ப்ள6ய மூழ்கியிருப்பதைப்‌ பார்த்த 
தைரியத்தாலோ அல்லது சுவாரஸ்யத்தாலோ, அவை சற்ற 
தெருங்கி ஒரு திட்டில்‌ ஒட்டுமொத்தமாக அமர்ந்தன. மனிதக்‌ 
காதலால்‌ பாதிப்பு ஏற்பட்டதுபால்‌, சில சின்னஞ்‌ சி.றிசுகள்‌' 
இறக்கைகளை ஆட்டிக்‌ கொண்டன. அலகுகளால்‌ இடித்துக்‌ 


கொண்டன. 


ஒரு மணி ட நரத்திற்குப்‌ பிறகு அவனும்‌ அவளும்‌ 
புறப்‌ பட்டார்கள்‌. 

மானுடக்‌ காதல்‌ வியாதி தூக்கணாங்‌ குருவிகளில்‌ 
ஆண்களைத்‌ தொத்திக்‌ கொண்டது, அப்பட்டமாகத்‌ தெரிந்தது. 
பெண்‌ குருவிகளிடம்‌ 'வாலாட்டின'. இதில்‌ இரண்டு, மூன்று 
ஆண்கள்‌ ஒன்றையொன்று தாக்கிக்‌ கொண்டன. ௪ண்டை 
ஒய்ந்தது.ம்‌ எல்லா ஆண்‌ குருவிகளும்‌, தலைக்கு ஒன்றாகப்‌ 
பெண்‌ குருவிகளை இடித்தன. ஆனால்‌ பெண்களா, கால்களால்‌ 
தத்தித்‌ தத்தித்‌ தாவி விலகிப்‌ போயின. 


'ஒரு கூடு கட்டத்‌ துப்‌.பில்ல... காதல்‌ வாழுதாக்கும்‌... மொதல்ல 
கூடு? கட்டு), அப்புறம்‌ வாரேன்‌... 

ஆண்‌ குருவிகள்‌ புரிந்து /கொாண்டன. எல்லாப்‌ பண்‌ 
குருவிகளும்‌ தன்னை மட்டு?6ம நம்பி? இருப்பதாக ஒவ்வோர்‌ 
ஆண்‌ குருவியும்‌ நினைத்துக்‌ சொண்டு! பிறகு 'ச்சு ச்சு ச்€சோச்‌' 
என்று போர்க்‌ கீதம்‌ இசைத்தபடியே நான்கு திசைகளிலும்‌ 
சிதறிப்‌ பறநீதன. 

சிறிது நேரத்தில்‌ ஆண்‌ குருவிகள்‌ கால்களில்‌ தங்காய்‌ நார்‌, 
பனை நார்‌, இலை நரம்புகள்‌ முதலியவற்றைப்‌ பற்றியபடி, 
அலகுகளில்‌ ஈச்சம்‌ இலை, கவ்வியபடி வந்தன. அனைத்தும்‌ 
ஆூ€வசமாக இயங்கின. காதல்‌ ஆடவசம்‌... இப்போது கூடு? 


20 ஆ ஈச்சம்பாய்‌ 





கட்டத்‌ துவங்கினால்தான்‌ இன்னும்‌ பத்துப்‌ பதினைந்து 
நாட்களிலாவது கூட்டை கட்டி முடிக்கலாம்‌. கூடு! இல்லாமல்‌ 
கூடுவதற்கு பெண்‌ குருவிகள்‌ வராது என்பது இவற்றுக்குத்‌ 
எதரியும்‌. 

ஈச்சம்‌ இலையின்‌ முதுகுத்‌ தண்டு! பபான்ற ஈர்க்குகளையும்‌, 
கரும்புத்‌ தோகை நாரையும்‌ அலகுகளை வளைத்து தெளித்துக்‌ 
கிழித்தன. கிழித்தெடுத்த நார்களை அலகு மூலம்‌ கிளைகளில்‌ 
இரண்டு பக்கமும்‌ தொங்கும்படி சமமாகப்‌ போட்டன. இப்படிப்‌ 
பத்துப்‌ பதினைந்து நார்களைக்‌ குறுக்கும்‌ தெடுக்குமாகத்‌ 
தொங்கப்‌ போட்டபின்‌, தொங்கிய நார்களை அலகால்‌ கவ்வி, 
முன்னாலும்‌ பின்னாலும்‌ பக்கவாட்டிலுமாகச்‌ சுழற்றின. 
பம்பரம்‌ சுற்றுவது போல்‌ உடம்பை வளைத்தும்‌ தெரித்தும்‌ 
சுழித்தும்‌ சர்க்கஸ்காரன்‌ 6பாலச்‌ சுழன்று தார்களைச்‌ சுழல 
வைத்தன. அப்பாடா! முடிச்சுகள்‌ பதிந்து விட்டன. பிறகு, 
களைத்துப்‌ 6போானவை(ூ6பால்‌ கிளைகளில்‌ அமர்ந்து, 
கொண்டைகளை நிமிர்த்தி 6லசாக விசிலடித்தன. அப்பாடா...! 


கூடு? கட்டப்படும்‌ உடைமரத்திற்கு எதிர உள்ள திட்டில்‌ 
ஆண்‌ குருவிகள்‌ இயங்குவதை வேடிக்கை பார்த்தபடி பெண்‌ 
குருவிகள்‌ ஜம்‌மன்று இருந்தன. 

பத்து ஆண்‌ குருவிகளில்‌, எடுத்த உடனே அடையாளம்‌ 
காணக்கூடிய இரு குருவியும்‌ இருந்தது. மற்ற குருவிகள்‌ தலை 
பழுப்பு நிற மஞ்சள்‌ நிறத்தில்‌ தோன்றும்போது, இதன்‌ தலை 
மட்டும்‌ பிரகாசமான மஞ்சளில்‌ தோற்றம்‌ காட்டியது. மார்பில்‌ 
மற்றவற்றிற்கு வெளுப்பு மஞ்சள்‌ என்றால்‌, இதற்கு பழுப்பு 
மஞ்சள்‌. 

இதந்த மஞ்சள்‌ பிரகாசிக்கு ஒர்‌ ஆசை. எல்லா ஆசைகளுக்கும்‌ 
இருப்பது போல்‌, அந்த ஆசைக்கும்‌ ஒரு பிரச்னை. எதிர்த்‌ 


சமுத்திரம்‌ ந 21 





திட்டில்‌ உட்கார்ந்திருக்கும்‌ பண்‌ குருவிகளில்‌ வடக்கிலிருந்து 
நான்காவதாக உள்ள குருவியாள்‌ மீதுதான்‌ அதற்குக்‌ காதல்‌, 
அங்கிருந்த குருவியாளும்‌ ஒய்யாரமாகம£வ தோன்றியது. 
இந்தக்‌ குருவியை ஆத்திரமாகவும்‌ பார்த்துக்‌ "கொண்டது. 
இன்னுமா கூடு! கட்டத்‌ துவங்கல...? உம்‌ சீக்கிரம்‌... நம்மளால 
காத்திருக்க முடியாது... இப்படி இருத்தியானால்‌... அப்புறம்‌ 
காத்திருந்தவன்‌ காதலியை மதத்து வந்தவன்‌ கொண்டு£6பான 
மனிதக்‌ கதையாய்‌ முடிஞ்சுடும்‌... சீக்கிரம்‌ மச்சான்‌... சீக்கிரம்‌...!' 

மஞ்சள்‌ பிரகாசி நகரவில்லை. எல்லாக்‌ குருவிகளையும்்‌போல்‌ 
ஈர்க்குகளைத்‌ தயாரித்துவிட்டது;: ஆனால்‌ முடிச்சுப்‌ 
போடவில்லை. வாழ்ந்தால்‌ அந்தக்‌ குருவியாளுடன்‌ வாழ 
வேண்டும்‌ என்ற ஆசை. அவள்‌ தன்‌ கூட்டைப்‌ பார்த்து 
நிராகரித்துவிட்டு வேறொரு 'வில்லன்‌' கூட்டிற்குள்‌ 6 பாய்‌ விடக்‌ 
கூடாதே என்ற அச்சம்‌. அத சமயம்‌ அழகாகக்‌ கூடு! கட்டி, 
அதில்‌ மயந்கி, வேறு எந்த சொக்கு மூழேதேவிப்‌ (பண்‌ 
குருவியாவது, 'நான்தான்‌ ஒன்னோட இருப்பன்‌ னு அடம்‌ 
பிடிக்கக்‌ கூடாதேன்னு ஆதங்கம்‌. இந்த அச்சத்தாலும்‌, 
சநீதகத்தாலும்‌ அதற்கு 'அலகும்‌ இடவில்லை... கால்களும்‌ 
ஓடவில்லை! இதன்‌ காதல்‌ பைத்தியத்தை அசல்‌ பைத்தியமாக 
நினைத்தபடி சில ஆண்‌ குருவிகள்‌ அதனருகே வந்து 
அனுதாபமாகப்‌ பார்த்தன. 

பத்து நாட்கள்‌ பறந்திருக்கும்‌. 

மஞ்சள்‌ பிரகாசி கூடு! கட்டும்‌ பணியில்‌ இறங்கி விட்டது. 
நார்களில்‌ சிக்கலை ஏற்படுத்தி 'பக்கங்களை' உருவாக்கி 
விட்டது. குருவிக்‌ காதலியாள்‌ அடிக்கடி வந்து தட்டிக்‌ 
கொடுத்தாள்‌. இதர ஆண்‌ குருவிகளுக்குப்‌ பின்தங்கிய மஞ்சள்‌ 
பிரகாசி, இப்போது முன்‌ தங்க நினைத்து வேக வேகமாகச்‌ 
சுழன்றது. சுற்றியது: பறத்தது: பற்றியது. 


22 ௪ ஈச்சம்பாய்‌ 





எல்லாக்‌ கூடுகளும்‌ கிட்டத்தட்ட முழுமை பெற்றன. ஆகாய 
சுரைக்காய்கள்‌ அற்புதமாய்த்‌ தொங்கின. கம்ப்யூட்டர்‌ கால 
மனிதனின்‌ வேகத்தையும்‌ விறுவிறுப்பையும்‌ மிஞ்சும்‌ 
அற்புதத்தின்‌ அதிசயமாய்‌ அவை மின்னின. 

இன்னோர்‌ அதிசயம்‌... 

கூடு கட்டிய ஆண்‌ குருவிகள்‌ தத்தம்‌ கூடுகளில்‌ முன்‌ வாசலில்‌ 
கால்களைப்‌ பற்றிக்‌ கொண்டு! தலைகீழாகத்‌ தொங்கின. பிறகு 
அப்படியே 'அந்தர்‌' அடித்துக்‌ கூட்டுக்குள்‌ போயின. பிறகு, 
வெளிப்பட்டு தலைகீழாகத்‌ தொங்கி, பக்கவாட்டில்‌ நிமிர்ந்து, 
எதிர்‌ திசையில்‌ உட்கார்ந்திருந்த பெண்‌ குருவிகளைப்‌ பார்த்து 
விசிலடித்தன. பெண்கள்‌ பேசாது இருந்தபோது, ஆண்கள்‌ 
முன்னிலும்‌ அதிகமாகச்‌ சுழன்றன. விசில்‌ சத்தம்‌ வலுத்தது. 
மஞ்சள்‌ பிரகாகசிதான்‌ எல்லா ஆண்‌ குருவிகளையும்விட 
அதிகமாகக்‌ கர்ணம்‌ போட்டது. வேசுமாக விசிலடித்தது. 

மஞ்சள்‌ பிரகாசி கண்‌ வைத்த குருவியாள்‌ தத்தித்‌ தத்தி 
தடத்து, பிறகு மலே பறந்து, அந்குமிங்குமாக வட்டமடித்து, 
ஒப்புக்கு ஒரு சில கிளைகளில்‌ உட்கார்த்துவிட்டுி, பிறகு மஞ்சள்‌ 
பிரசாசியின்‌ கூட்டருகே வந்து உள்ளே எட்டிப்‌ பார்த்தது. 
உடனே கர்ணம்‌ போட்டுக்‌ கொண்டிருந்த எல்லாக்‌ குருவிகளும்‌ 
அந்கே கூடி விட்டன. குருவியாளைச்‌ சுற்றி மொய்த்துக்‌ 
கொண்டு என்‌ கூட? இதைவிட தல்ல கூடு என்பது பால்‌ 
இறக்கைகளை அகலமாய்‌ விரித்தபடி, ச்சூ ச்சூ... ச்‌" என்று 
குரலெழுப்பிக்‌ காதல்‌ கீதம்‌ இசைத்தன. சில கூடுகளைக்‌ 
கடைக்கண்‌ விரித்துப்‌ பார்த்த குருவியாள்‌ சிறிது 'பிகு' 
செய்துவிட்டு? மஞ்சள்‌ பிரகாசியின்‌ கூட்டுக்குள்‌ சென்றது. 
எல்லா ஆண்‌ குருவிகளும்‌ சோக கீதம்‌ இசைக்க, மஞ்சள்‌ 
பிரகாசியும்‌ வற்றி வாசலுக்குள்‌ நுழைவதுடபால்‌, தன்‌ 
கூட்டுக்குள்‌ நுழைந்தது. 


கூ.சமுத்திரம்‌ ௯ 23 





இந்தச்‌ சமயத்தில்‌ வழக்கம்‌ போல்‌ அந்த இளஞுஜாடி 
வந்தது. ஒருவர்‌ தோளில்‌ ஒருவர்‌ கை போட்டுச்‌ சிரித்தபடி 
சிணுங்கியபடி, அவனும்‌ அவளுமாய்‌ வத்தார்கள்‌. அன்று 
குருவிகளும்‌ பார்க்க, கட்க, நுழைய முடியாத ஒரு 
தொலைதாரத்துப்‌ புதர்‌ பகுதிக்குள்‌ இருவரும்‌ சென்றார்கள்‌. 

ஒரு மணி நேரம்‌ கழித்து அந்த மனிதக்‌ குட்டிகள்‌ திரும்பி 
வந்தன. மரக்‌ கிளையில்‌ சோர்வாக உட்கார்ந்திருந்த மஞ்சள்‌ 
பிரகாசி அவர்களைம6ய பார்த்தது. அவள்‌ தலைமுடி 
வழக்கத்திற்கு மாறாகக்‌ சுலைந்திருந்தது. புடவை முழுக்க 
புழுதிக்‌ கோலம்‌. அடிக்கடி .முகம்‌ முழுவதையும்‌ துடைத்துக்‌ 
கொண்டாள்‌. காலிலும்‌ கையிலும்‌ விழுந்த கீறல்களுக்கு 
மணலைச்‌ சலித்துப்‌ போட்டுக்‌ கொண்டாள்‌. அவனோ 
நிறைவோடு நிற்பவன்‌ பபால்‌, காலில்‌ சிக்கிய ஒரு உருளைக்‌ 
கல்லை உருட்டியபடியே, 'சிறு மீதர்‌' ஒட்டினான்‌. திடீரென்று 
அந்தப்‌ பெண்‌ அழுதாள்‌; கைகளை உதறினாள்‌. பிறகு முகத்தில்‌ 
படரவிட்டுக்‌ கொண்டு விம்மினாள்‌. 


அவன்‌, அவள்‌ தோளைத்‌ தட்டிக்‌ கொடுத்தான்‌. அவளைத்‌ 
தன்னோடு சேர்த்து அணைத்தபடியே அவள்‌ காதோரம்‌ ஏதா 
கிசுகிசுத்தான்‌. அதில்‌ என்ன மந்திரம்‌ இருந்ததா. அவள்‌ 
விம்முவதை நிறுத்திவிட்டாள்‌. அவனை நாணத்தோடு! 
பார்த்தாள்‌. பிறகு அழுகையைப்‌ பழி வாங்குவது£போல்‌ சிரிக்கப்‌ 
போனாள்‌. பின்னர்‌, என்ன நினைத்தாளோ, அவனைக்‌ 
கையெடுத்துக்‌ கும்பிட்டாள்‌. அவன்‌ ஏதோ சொல்ல, அவள்‌ 
சிரித்த விட்டாள்‌. கால்‌ மணி டதரத்திற்கப்‌ பிறகு அவன்‌ 
தயங்கித்‌ தயங்கி எதையோ சொன்னான்‌. அவள்‌ எந்தத்‌ 
தயக்கமும்‌ இல்லாமல்‌ தன்‌ மூக்குத்தியைக்‌ கழற்றி அவனிடம்‌ 
கொடுத்தாள்‌. அவனோடு? இணைத்து, பிணைந்து நடத்தாள்‌. 


24 ** ஈச்சம்பாய்‌ 





வெளிறிப்‌ போயிருந்த மஞ்சள்‌ பிரகாசி, எதிர்ப்புறத்தில்‌ 
அமர்த்திருந்த குருவியாளையும்‌, போகிற மாணிடப்‌ 
பெண்ணையும்‌ மாறி மாறிப்‌ பார்த்தது. நடந்ததை அதனால்‌ 
நம்ப முடியவில்லை. கூட்டுக்கு வந்த குருவியாள்‌ 
எல்லாவற்றையும்‌ பார்த்தாள்‌. கீழ தளம்‌ போட்டதுபோல்‌ 
இருந்த களிமண்ணைப்‌ பார்த்தது. வெளிச்சத்திற்காக ஒட்டி 
வைக்கப்பட்டிருந்த மின்மினிப்‌ பூச்சிகளையும்‌ பார்த்தது. 
பக்கவாட்டில்‌ திரைச்சீலை பால்‌ வைக்கப்பட்டிருந்த பசும்புல்‌ 
தழைகளையும்‌, மஞ்சள்‌ பிரகாசியே கூட்டுக்குள்‌ உருண்டு 
ஏற்படுத்திய 'படுக்கை' அறையையும்‌ பார்த்தது. எதற்காகவோ 
குருவியாள்‌ உடம்பை ஒரு குலுக்குக்‌ குலுக்கிக்‌ கொண்டு? 
மஞ்சள்‌ பிரகாசியை அலட்சியமாக இடித்தபடி கூட்டுக்கு 
வெளியே வந்து, மீண்டும்‌ பழைய இடத்தில்‌ உட்கார்ந்தது. 


மஞ்சள்‌ பிரகாகி காதல்‌ தோல்வியால்‌ கூட்டுக்குள்ளே்‌யே 
கூனிக்‌ குறுகிக்‌ கிடந்தது. பிறகு அதுவும்‌ கூட்டுக்கு வெளியே 
வந்தது. இன்னொரு கூட்டில்‌ ஆண்‌ குருவியுடன்‌ லாலி பாட 
துழையப்போன வே? றாரு பெண்‌ குருவி, மஞ்சள்‌ பிிரகாசியின்‌ 
கூட்டருகே வந்து, 'வா பேபோகலாம்‌' என்பது டீபால்‌ 
அதைப்பார்த்தது. 'நீ... ஒரு சின்ன வீடு' தந்தால்கூடப்‌ போதும்‌ 
என்பதுடபால்‌ அதனை நோக்கியது. ஆனால்‌ மஞ்சள்‌ பிரகாசிக்கு 
அதன்‌ பாக்கும்‌ நோக்கும்‌ பிடிக்கவில்லை. "சீ பா 
என்பதுபோல முறைத்துவிட்டு), பிறகு குருவி நாகரிகத்தைக்‌ 
கருதி, அதுவே 6ேவேிறாரு கிளையில்‌ போய்‌ உட்கார்ந்து 


கொண்டது. 


அத்தப்‌ பெண்‌ குருவி போனதும்‌, மஞ்சள்‌ பிரகாசி மீண்டும்‌ 
கூட்டருகே வந்தது. இன்னும்‌ எந்தக்‌ கூட்டுக்குள்ளும்‌ போகாமல்‌ 
இருக்கும்‌ குருவியாளையயே பரிதாபமாகப்‌ பார்த்தது. அதுவோ, 
அலட்சியத்தில்‌ மஞ்சள்‌ பிரகாசியைப்‌ பார்த்தது. மஞ்சள்‌ 


௬. சமுத்திரம்‌ ந 25 


பிரகாகிக்குப்‌ புரிந்து விட்டது. அம்மாவுக்குக்‌ கூடு! 
பிடிக்கவில்லை. £வ6)றாரு கூடு? கட்டினால்தான்‌ வரும்‌. இன்னும்‌ 
பத்து நாளைக்கு எப்டடிக்‌ கஷ்டப்பட முடியும்‌! கஷ்டத்தைத்‌ 
தாக்குப்‌ பிடிக்கலாம்‌! ஆனால்‌ காதலை...? 

மஞ்சள்‌ பிரகாகி சோகத்தால்‌ விழுங்கப்படாமல்‌ சோகத்தை 
விழுங்கிக்‌ கொண்டது. புதிய கூடு கட்டுவதற்காகப்‌ புதிய 
இடங்களுக்குப்‌ பறந்து புத்தம்‌ புதுப்‌ பொருட்களைக்‌ கொண்டு? 
வத்தது. நாண்கு நாட்கள்‌ போனதே தெரியவில்லை. அந்த இளம்‌ 
பெண்‌, தனியாகத்‌ தினமும்‌ வருவதைப்‌ பார்த்தது. அத சமயம்‌ 
கூடு கட்டும்‌ வலை மும்முரத்தில்‌ அந்தக்‌ குருவிக்கு அதன்‌ 
தாத்பரியம்‌ பூரியவில்லை. 

அன்று மஞ்சள்‌ குருவி, சிறிது கிறங்கிப்‌ மீபாயிருந்தது. 
சிறிது நேரத்திற்கு முன்பு ஒரு புதரில்‌ கிடந்த பாம்புச்‌ 
சட்டையைப்‌ பற்றியபோது எங்கிருந்தோ குதித்த காட்டுப்‌ 
பூனை, இதைத்‌ துரத்தியது. பூனையின்‌ கால்களுக்குள்‌ பாம்புச்‌ 
சட்டை மாட்டிக்‌ கொண்டது. மஞ்சள்‌ பிரகாசிக்ட்கா அதை 
நறுக்கி, கூட்டுக்குள்‌ வைத்து, அதைக்‌ குருவியாள்‌ ரசிப்பதைக்‌ 
கண்‌ குளிரப்‌ பார்க்க வேண்டும்‌ என்ற ஆசை. அந்த ஆசைய 
ஒரு உந்து சக்தியாக, உயிரையும்‌ பொருட்படுத்தாது, காட்டுப்‌ 
பூனைக்கு தெளிந்தும்‌ வளைந்தும்‌ பாக்குக்‌ காட்டியது. 
எப்படியோ பாம்புச்‌ சட்டையோடு மீண்டது. இத்தத்‌ 
தியாகத்தைப்‌ புரிந்தகொண்டதுமபால்‌, குருவியாள்‌ சிறிது 
தேரம்‌ இதனருக வத்து 6/சல்லமாகக்‌ குழைந்து விட்டுப்‌ 
போய்விட்டது - பழைய இடத்திற்கு, 

குருவியாள்‌ காட்டிய சிறியமீதார்‌ காதல்‌ வெளிப்பாட்டால்‌ 
காதலின்‌ வாய்ப்பாட்டையயே அறிந்தது போல்‌ 6லாசாக 
விசிலடித்த மஞ்சள்‌ பிரகாசி, அப்போதுதான்‌ அந்த மானுடப்‌ 
பெண்ணைப்‌ பார்த்தது. ஒரு மரத்தில்‌ சாய்ந்தபடி, 


26 ** ஈச்சம்மாய்‌ 





ஆகாயத்தையே வெறித்துப்‌ பார்த்த அந்தப்‌ பெண்‌ தன்‌ 
தலையில்‌ அடித்துக்‌ கொண்டாள்‌. பொங்கிய கண்ணீரை 
முழங்கைகளில்‌ தேய்த்தாள்‌. பிறகு திடீரென்று எழுந்து ஊரை 
நோக்கிப்‌ பார்ப்பதும்‌ கீழ அமர்வதுமாக இருந்தாள்‌. 

மஞ்சள்‌ பிரகாசியால்‌ அவளின்‌ சோகத்தைச்‌ சுமக்க 
முடியவில்லை. மல்லப்‌ பறந்து அவள்‌ காலருகே பறந்து 
வத்தது. மூக்குத்தி ஜொலிக்கக்‌ காட்சியளித்தவள்‌, இப்போது 
அந்த மூக்குத்தியையும்‌, வறு எதைமயா ஒன்றையும்‌ 
பறிகொடுத்த சோகத்தோடு இருப்பதை அந்தத்‌ 
தாரக்கணாங்குருவி புரிந்து கொண்டிருக்கலாம்‌. 

மஞ்சள்‌ பிரகாசி அவள்‌ காலைச்‌ சுற்றிய வலம்‌ வந்தது. 
ஒப்பாரி வைப்பதுபோல்‌, இறக்கைகளை அடித்துக்‌ கொண்டீட 
அவல ஒலியை எழுப்பியது. பின்னர்‌, இறக்கைகளை அடக்கி, 
ருரலை அமுக்கி அவள்‌ காலைச்‌ சுற்றிச்‌ சுற்றியே வந்தது. ஏதோ 
சொல்லப்‌ போவதுபோல்‌ அதன்‌ அலகுகள்‌ துடித்துன, 
ஒருவேளை இப்படிச்‌ சொல்ல முயற்சி செய்திருக்குமமோ? 

'ஒங்க இனத்தால்‌ அற்ப இனம்னு ஒதுக்கப்படு£கிற எங்க 
குருவி இனத்துல ஒரு பெண்‌ குருவி, பாதுகாப்புக்காகத்‌ 
தன்னோட நிஜமான காதலையும்‌ உதறித்‌ தள்ளுது. ஆனால்‌ நீயோ... 
போலித்‌ தனமான காதலுக்காக ஒன்கிட்ட இருந்த பாதுகாப்பயும்‌ 
உதறித்‌ தள்ளிட்டிய! ஒனக்காக இப்போ என்‌ இறக்கைகள்‌ 
படபடக்க... நாடி நரம்‌/பல்லாம்‌ துடிக்குதே... ஏன்னு 
கேக்கறியா...? நான்‌ அற்ப ஜாதி... ஒருவரை அற்பத்தனமாய்ப்‌ 
பயன்படுத்திக்காத குருவி ஜாதி. 


| அஆதணந்த கடன்‌, 7581 | 


பெரிய மீமா மகன்‌... 


அந்தப்‌ பூங்காவில்‌, ஆணும்‌ பெண்ணுமாய்‌ 
கலந்து நின்ற இளைஞர்‌ கூட்டத்தை 'ஜிப்சி' சிம்பா, 
கலப்‌ படமாக்கன' ஆயத்தமானடபாது - 
குமுதாவும்‌ இளங்கோவும்‌ இணை சேர்ந்து அந்தக்‌ 
கூட்டத்தை நாக்கி நடந்தார்கள்‌. உள்ளடக்கம்‌ எப்படியோ 
அவர்களின்‌ உருவப்‌ பொருத்தம்‌ பிரமாதம்‌. அவனும்‌ இவளும்‌ 
ஒட£ர திறம்‌. சிவப்புக்கும்‌ கறுப்புக்கும்‌ இடைப்பட்ட மாநிறம்‌. 
அவனது உருண்டு திரண்ட மீதக்கும உடம்பை 
உரசியபடியே அவளின்‌ நளினப்பட்ட மனி வெற்றிலைக்‌ 
கொடியாய்‌ தெளிந்தது. அந்தக்‌ கூட்டத்தை ததோக்கி 
நடந்தபடியே, குமுதா இளங்கோவின்‌ கையைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டு, அவன்‌ முன்னால்‌ ஒருச்சாய்த்து நின்று, அவனது 
நடை வேகத்தை நிறுத்திவிட்டு பதறிப்‌ பதறி, கைகளை உதறி 
உதறிப்‌ பேசினாள்‌. 


'எனக்கு பயமாய்‌ இருக்குது இளங்கோ... பவண்டாம்‌. 


திரும்பிப்‌ போயிடலாம்‌. 


'இந்தாப்‌ பாரு குமுதா! -- இத்த சொலைக்காட்சி 
நிகழ்ச்சிக்குப்‌ பயப்படுிறியா? இல்ல தான்‌ உண்ன தப்பா 


நினைப்பேன்னு தயங்குறியா? 


குமுதா, நீல நிறத்‌ துப்பட்டா துணியின்‌ முனையை 
கடித்தபடியே மெளனமாக நின்று, தரையை ஒரு பூச்செடியோடு 
பெருவிரலால்‌ துழாவிய போது, இளங்கோ புரித்து 


கொண்டான்‌. ஆனாலும்‌ புரியாதபடியாய்ப்‌ 6 பசினான்‌. 


28 9 ஈச்சம்பாய்‌ 





நான்‌ வால்டர்‌ மாணவன்‌... 


இத்தச்‌ சமயத்தில வால்டடரை ஏன்‌ இழுக்கிறீங்க 
இளந்கோ...? அவர்தான்‌ ரிட்டயர்‌) ஆயிட்டாராமே?' 

“உலக மக்கள்‌ இருக்கும்‌ வரை எப்டீபாதும£ம ரிட்டயர்‌] 
ஆகாத பிரெஞ்சு சிந்தனையாளர்‌ வால்டடரை சொன்மேன்‌. 
'உன்‌ கருத்திலிருந்து நான்‌ மாறுபடுகிறேன்‌. ஆனாலும்‌ அந்தக்‌ 
கருத்தை நீ சொல்வதற்குரிய உரிமைக்காக 6பாரா(ு/வேன்‌'னு 
சொன்ன ஜனதாயக வாதி வால்டர்‌”. 

இந்தக்‌ குழப்பத்தோட உங்க குழப்பம்‌ வேறயா? 

இதுல குழப்பத்திற்கு அவசியமே இல்ல குமுதா... அத்தத்‌ 
தொலைக்காட்சி நிலையத்தோட “கண்டதும்‌ காதல்‌" என்கிற 
நிகழ்ச்சியில கலந்துக்க உணக்கு ஆசை. எனக்கோ 
உடன்பாடில்லாத செயல்‌. ஆனாலும்‌ என்னதான்‌ தான்‌ 
காதலனா இருந்தாலும்‌, உன்‌ சுதந்திர உரிமையைத்‌ தடுக்க 
மாட்டேன்‌. இப்போ மட்டுமல்ல. நமக்கு திருமணம்‌ ஆனபிறகு 
கூட. 

'உங்கள காதலிக்கவும்‌ திருமணம்‌ செய்யவும்‌ நான்‌ 
கொடுத்து வைத்தவள்‌. 

'தானும்தான்‌' 

'நீங்களும்‌ இந்தப்‌ பு£ராகிராமில கலந்து கொள்ளுங்களேன்‌' 

'இப்மீபா நீ எனக்கு வால்டர்‌ ஆகணும்‌. அதோட... சாதாரண 
பேண்ட்‌ சட்டை 6 போட்டவனைய கிண்டலடிக்கிற கூட்ட த்துல, 
இப்படி வேட்டியும்‌ ஜிப்பாவும்மாய்‌ இருக்கிற எண்னை 
சகிக்கமாட்டாங்க. நீ உண்‌ வழியில போ. நான்‌ என்‌ வழியில 


போறன்‌. சாயங்காலமா இத பொது வழியில்‌ சந்திப்‌6பாம்‌.' 


௬. சமுத்திரம்‌ ப *% 29 





'மறத்திடப்படாது இளங்கோ. சும்மா ஒரு ேசஞ்சுக்காகத்தான்‌ 
போறன்‌. 


'நீ விளையாட்டுப்பிள்ளைன்னு எனக்குத்‌ தெரியாதா? சரி 


போய்‌ வா 


குமுதா, அவனைத்‌ திரும்பத்‌ திரும்ப பார்த்தபடியே 'ஜிப்சி' 
சிம்பாவை சுற்றிய வட்டத்திற்கு வெளிய, முட்டிக்‌ கால்களுக்கு 
கீழே நிர்வாணமாய்‌ கையில்‌ '6பேடாடு' நின்ற ராஜியிடம்‌ 
போய்‌ தன்னைப்‌ பற்றிய விவரங்களைச்‌ சொன்னாள்‌. அவள்‌ 
கையில்‌ வைத்துள்ள குறிப்ப பட்டில்‌ அதைக்‌ குறித்துக்‌ 
கொண்டாள்‌. அது முடிந்ததும்‌, குமுதா, அந்த இளைஞர்‌ 
வட்டத்திற்குள்‌ ஊடுருவி மனிதச்‌ சங்கிலியில்‌ ஒன்றானாள்‌. 
அவள்‌ அந்த வட்டத்தில்‌ கரையும்‌ வரை, அவளைய பார்த்து 
நின்ற 'ஜிப்சி' சிம்பா, தோளை ஒரு குலுக்கி குலுக்கி முகத்தை 
ஆட்டுவது தெரியாமல்‌ ஆட விட்டு கண்களைக்‌ கிறங்க 
வைத்து, கூட்டத்தை சுற்றுமுற்றும்‌ பார்த்தாள்‌. மனித 
வட்டத்திற்கு மையப்‌ புள்ளியாய்‌ நின்றபடியே அங்கு திரண்டு? 
நின்ற கூட்டத்தை ஒட்டுமொத்தமாகப்‌ பார்த்தாள்‌. ,இந்தப்‌ 
பார்வைக்கென்டூற பயிற்சி எடுத்தவள்‌. ஒட்டுமொத்தமாக 
பார்க்கும்போதுகூட ஒவ்வொரு இளைஞனும்‌ தன்‌ மீது உரிமை 
கொண்டாடலாம்‌ என்பதுபோல்‌ இரட்டைப்‌ பார்வையாய்‌ 
பார்ப்பவள்‌. இதனால்தான்‌, உயர்நீதி மன்ற நீதிபதியின்‌ 
ஆண்டு வருமானம்‌, இவளது மாத வருமானம்‌. நுணி தாக்கில்‌ 
அவள்‌ பேசும்போது, நேயர்கள்‌ சொக்கிப்‌ போவார்கள்‌. மழலைத்‌ 
தமிழோடு அங்குமிங்குமாய்‌ முகமாட்டி அவள்‌ பேசுகிற தொனி 
அலாதியானது. அத்தனைத்‌ தமிழர்களையும்‌ கட்டிப்‌ போடக்‌ 
கூடியது. இப்போதும்‌ அதே நுனி நாக்கில்‌, ஒன்றும்‌ 6/தரியாத 


பாப்பா போல லேசாய்‌ சிணுங்கியபடிய பேசினாள்‌. அவள்‌ 


30 ஈச்சம்பாய்‌ 





பேசப்‌ பச வீடியோ கமரா இன்று சுழன்றது. இன்னொரு 
என்‌.ஜி.6வோ கேமரா, கூட்டத்தை லாங்‌ ஷாட்டில்‌ எடுத்து விட்டு? 
அழகான பெண்களையும்‌ ஆண்களையும்‌, அவர்களது 
கிசுகிசுப்புக்களையும்‌ குளோசப்பில்‌ அம்பலப்‌ படுத்திக்‌ 
கொண்டிருந்தது. சிம்பா, கேமிரா பயம்‌ ஏதும்‌ இல்லாமல்‌ 
சரளமாகப்‌ பேசினாள்‌. 

ஹாய்‌... பாய்ஸ்‌ அண்டு மேகேரள்ஸ்‌! உங்கள்‌ 'ஜிப்சி' 
சிம்பாவோட மார்னிங்‌ வணக்கங்கள்‌ - ஒ.6க. -- சப்‌ஜெக்ட்டுக்கு 
வருவோமா? 'ஜி.ப்சி' நிறுவனத்தின்‌ சார்பில்‌ 
தொலைக்காட்கியில நான்‌ கொடுத்த இன்விடீடஷனுக்கு 
இணங்கி இங்கே வத்திருக்கிற உங்களுக்கு என்போட 6மனி 
மெனி டதங்ஸ்‌... இதந்த நிகழ்ச்சி புதுமையான துங்கா. 
பொதுவாக, நம்மோட மெஜாரிட்டி யங்ஸ்டர்ஸ்‌ காதலில்‌ 
ஈடுிபடுறதில்லங்கோ. கேக்கிறதுக்ககே கஷ்டமாயில்ல? அதுதான்‌ 
பேக்ட்டுங்க -- ஆனால்‌, ஒண்ணுங்க. அவங்க மனசுக்குள்பளேயும்‌ 
ஒரு மானசீகமான உருவம்‌... முன்பின்‌ பார்த்தறியாத உருவம்‌ 
காதலனாகட£வா -- காதலியாகவோ நடமாடும்‌. மமே£ரல்‌ ஆன 
பிறகும்‌, இவங்க இந்த மானசீக உருவத்தோட குடித்தனம்‌ 
நடத்துவாங்க; இதனால கட்டுனதுக்கிட்டயும்‌ பேசமுடியாம 
மனசுக்குள்ள எட்டுனதுக்கிட்டயும்‌ பேசமுடியாம டிஸ்டர்ப்‌ 
ஆவாங்கோ... (இந்த மாதிரி எங்ஸ்டர்ஸ்க்கு, பாசிட்டிவ்‌ சான்ஸ்‌ 
கொடுக்க வந்திருக்கோம்‌. இது ஒரு சமூக டூட்டி என்கிறதுல 
பெருமை படுறாம்‌. இங்கே கூடியிருக்கிற நீங்கல்லாம்‌ 
இதுவரைக்கும்‌ காதல்‌ அனுபவம்‌ இல்லாதவங்கதானே? 
சொல்லுங்கோ? இல்லாதவங்களா? ஐச. ஒக. இங்கு 
வந்திருக்கக்‌ கூடிய ஒங்கள ஆண்‌ பெண்ணா ஜாடி சேர்க்கப்‌ 
போறோம்‌. மகாபலிபுரத்துக்கு கூட்டி போடறாம்‌. அதுக்குள்ள 


௬. சமுத்திரம்‌ ௯ 31 


உங்களுக்கு காதல்‌ வந்துட்டால்‌, 6/டர்மினல்‌ இடத்துல 
சொல்லுங்கோ. இப்படி கண்டதும்‌ காதல்‌ இன்றைய சமுதாயத்‌ 
ேதவைந்கோ. உங்களுக்கும்‌ உங்கமளாட பைக்ல வருகிற 
பார்ட்னருக்கும்‌ லவ்‌ உண்டானால்‌ எனக்மக லவ்‌ உண்டானது 
மாதிரி. சும்மா ஒரு ஜோக்குக்குத்தான்‌. ஆனாலும்‌ புதுக்‌ 
காதலர்கள உருவாக்கின புண்ணியம்‌ எங்களுக்கு கிடைக்குங்கோ. 
-- அதனால பைகீல போற உங்களோட பார்ட்னருக்கும்‌ ௨ங்க 
மானசீக உருவத்துக்கும்‌ பொருத்தமாக இருக்குதான்னு 
பார்க்கப்‌ போறீங்க. அப்படிப்‌ பொருத்திப்‌ [போன 6ஜாடிகள 
குலுக்கல்‌ முண்றையில மேர்ந்‌தெடுத்து ஒரு ஜோடியை 
மலேசியாவிற்கு அனுப்பப்‌ போறோம்‌. அந்த ஜோடியை அந்த 
நாட்டுலே வெல்கம்‌ பண்றதுக்கு நம்மோட யுனிவர்ஸல்‌ ஸ்டார்‌ 
கமல்நாத்‌ குமார்‌ தயாராய்‌ இருப்பார்‌. அந்த ஜோடியைப்‌ 
பேட்டியும்‌ காண்பார்‌. இந்தப்‌ பேட்டி உலகெங்கும்‌ உள்ள 
தமிழர்களுக்காக ஒளிபரப்பாகும்‌. இன்னொரு ஹப்பி 
சமாச்சாரங்கோ. மலேசியா பபோகுறதுக்கு 6 தர்ந்‌கி தடுக்கப்பட்ட 
கபுள்‌, தேவைப்பட்டால்‌ அந்த நாட்டுல ப்ரீ ஹனிமூன்‌ -- 
டமிள்ல அதுக்கு என்ன ட6பு:... வாட்‌... ஹனிமூன்னா தன்‌ 
திலவு. அதுக்கு முந்தினது... பால்‌ இரவா? குட்‌... சொன்னவருக்கு 
தேங்ஸ்‌... பால்‌ இரவுக்கு ஏற்பாடு”? செய்வோம்‌... அதணால இதந்த 
நிகழ்ச்சியை சீறியஸா எடுத்துக்கணும்‌. இந்தப்‌ போட்டிக்குரிய 
கண்டிஷன்கள நம்மோட... சாரி உந்கூளாட ராஜி 
தெரிவிப்‌பாள்‌. 


ஸ்கர்ட்‌ ராஜி மார்பகத்தைக்‌ குலுக்கியபடிமய அத்த 
வட்டத்திற்குள்‌ வந்தாள்‌. இரண்டு கைகளையும்‌ உயரத்‌ தூக்கி 
இரடி உயரத்துக்கு குதித்தாள்‌. பிறகு, காலை அங்கும்‌ 
இங்குமாய்‌ ஆட்டினாள்‌. இரண்டு? கைகளில்‌ பிடிபட்டு! கிடந்த 


32 ச ப ஈச்சல்பாய்‌ 





டப்பாக்களை முன்பக்கமாய்‌ கொண்டு? வந்தாள்‌. இர 
சமயத்தில்‌, அத்தனை பேபேரையும்‌ முத்தமிட போவது பால்‌ 
உதடுகளை குனியவைத்து மம்மி'த்‌ தமிழில்‌ அசத்தினாள்‌. 

'ஹூலா! மைடியர்‌ அண்டு நியர்‌ ஒன்ஸ்‌... இது கேர்ல்ஸ்‌ 
டபரைக்‌ கொண்ட பெண்‌ டப்பா... அது பாய்ஸ்‌ 6பரைக்‌ 
கொண்ட ஆண்‌ டப்பா... இந்த ரெண்டு டப்பாக்களையும்‌ இந்த 
எங்‌ மணன்‌ சூரியா... நெசமாவே நீ எங்‌ தானடா... ஒக. ஒக. 
சூரியா குலுக்குவான்‌. ரெண்டு டப்பாக்கள்லயும்‌ வருகிற 
சீட்டுகள்படி ஜோடி சேர்ப்போம்‌. ஒகேயா... இந்தச்‌ ஜாடிங்க 
மகாபலிபுரத்துக்கு நாலு மணி நேரத்துல அதோ வரிசையா 
நிற்கிற மோட்டர்‌ பைக்ல ஏறி... கடற்கரைப்‌ பக்கம்‌ இருக்கிற 
பாலடஞ்ச கோயில்‌ பக்கம்‌ வரணும்‌. ஓகேயா. அங்கோ பிரபல 
நடிகை கம்பாகிட்ட, கண்டதும்‌ காதல்‌ வசப்பட்ட மேஜோடிங்க, 
தங்கா 6 பர்களக்‌ கொடுக்கணும்‌. அவங்க குலுக்கல்‌ முறையில 
ஒரு ஜோடியத்‌ தேர்.ந்தெடுிப்பாஙந்கோ. ஆனா இண்ணுங்ககோ.. 
வழியில ஒருத்தருக்கொருத்தர்‌ ஏடாகொடாமா நடக்கக்‌ 
கூடாதுங்கோ. ஏன்னா நாம தமிளங்கோ. நம்மோட தமிள்தாட்டு 
கல்ச்சர கட்டிக்‌ காக்கணுங்கோ. சூரியா... வீரத்‌ தமிள்‌ மகனே! 
உன்னத்தான்‌ சூரியா. குலுக்குடா.' 


குமுதா துணுக்குற்றாள்‌. இளங்கோவின்‌ காதலியாக 
இருக்கும்‌ அவளுக்கு, சிறிது மன உளைச்சல்‌. அந்த 
உளைச்சலுக்குள்‌ மனச்சாட்சி ஒணானாய்‌ ஆடியது. ஆனாலும்‌ 
அவள்‌ கண்ட காட்சி அந்த ஒணானை ஒடூர குத்தாய்க்‌ 
குத்தியது. 


சூரியா தன்னை ஒரு குலுக்கு குலுக்கிக்‌ கொண்டூட இரண்டு? 
டப்பாக்களையும்‌ குலுக்கி விட்டு, இரண்டு கைகளையும்‌ 
அவற்றுள்‌ துழாவ விட்டு? இரண்டு துக்கடாப்‌ பேப்பர்களை 


௬. சமுத்திரம்‌ * 33 





தனியாக தின்ற இத்திக்கார வாணியிடம்‌ ஒப்படைத்தாள்‌. 
அவள்‌ மார்பைப்‌ பிளப்பதுபோல்‌ பின்பக்கமாய்‌ வளைத்து 
நெஞ்சை உயர்த்தி, உரத்துக்‌ குரலிட்டாள்‌. 

'தங்காத்துரை -- அண்டு! லலிதா... ஹை 


ஒர கைதட்டல்‌. லலிதாவும்‌, தங்கத்துரையும்‌, சிம்பாவுக்கு 
அருகே போய்‌ நின்றார்கள்‌. சிம்பா, இருவரையும்‌ ஒருவர்‌ பக்கம்‌ 
ஒருவரைத்‌ தள்ளி விட்டாள்‌. உடனே பலத்த கைதட்டல்‌, அதைப்‌ 
பார்த்து சிம்பாவே வாயில்‌ கையை வைத்து உய்‌, உய்‌ என்று 
விசிலடித்தாள்‌. என்றாலும்‌ சிவப்பியான லலிதாவுக்கு கறுப்பண்‌ 
தங்கத்துரையைப்‌ பிடிக்கவில்லை. ஆனாலும்‌ அழகற்ற 
கணவனை, அவன்‌ சம்பளத்திற்காக பொறுத்துக்‌ கொள்வது 
போல்‌, இவளும்‌ மலேசியப்‌ பயணத்திற்காக பொறுத்துக்‌ 
கொண்டாள்‌. இரண்டாவது மேஜோடியான நவீனுக்கு முன்பல்‌ 
நீண்ட காந்தாவைப்‌ பிடிக்கவில்லை. ஆனாலும்‌ பெற்றோர்‌ 
ஏற்பாடு? செய்யும்‌ மணமகளை கட்டிக்‌ கொள்ளும்‌ அடக்கமான 
மாப்பிள்ளைபபால்‌ அவன்‌ அடங்கி நின்றான்‌. 

குமுதா தனக்கு வரப்போகும்‌ ஜோடியைப்‌ பற்றி துளிகூட 
கவலைப்படவில்லை. வெறுமனே மாமல்லபுரம்‌ மட்டும்‌ 
வரையான அட்வென்சர்‌. லைப்‌ அட்வென்சர்‌ அல்ல. சகெழவனார்‌ 


இருத்தாலும்‌ ஓ.ே.தான்‌. 


நடுக்கட்டத்தில்‌, ஹாய்‌! -- குமுதா... பாண்டியன்‌ என்று 
சூரியா குரலிட்டபேபோது, ஆண்‌ பெபயருக்குரியவன்‌ 
நடந்தபடியே 'நோ பாண்டியன்‌. அயாம்‌ பாண்டியா... நாட்‌ 
பாண்டியன்‌' என்று அட்டகாசமாகச்‌ சிரித்துச்‌ சொன்னான்‌. 
கூட்டத்தினரின்‌ கைதட்டலோ(ு?, பாண்டியாவும்‌ குமுதாவும்‌ 
ஏற்கனவே ஜோடி சேர்ந்து நின்றவர்கள்‌ -பக்கம்‌ போய்‌ நின்று 
(3... 2. 


34. ௬. ப ஈச்சம்பாய்‌ 





கொண்டார்கள்‌. குமுதா, தன்‌ மஜாடியை ஏறிட்டுப்‌ பார்த்தாள்‌. 
இது என்ன அலங்கோலம்‌ -- முகத்தில்‌ கரடித்‌ தாடி. ஒர ஒரு 
காதில்‌ மட்டும்‌ வளையம்‌. 6 பண்‌ மாதிரி மலசான கொண்டை. 


அவளை விட ஒஇரடி உயரம்‌. 


பாண்டியன்‌... மன்னிக்கவும்‌ பாண்டியா... குமுதாவின்‌ 
சுருங்கிப்‌ பான கையைப்‌ பிடித்து மெல்ல தன்‌ பக்கமா இழுத்து 
கைகொடுத்தான்‌. உடனே ஒ£ர கைதட்டுகள்‌. ஒன்ஸ்‌ டமார்‌ 
கேட்டு ,இன்னொரு தட்டுகள்‌. குமுதாவுக்கு அவமானமாக 
இருந்தது. பொறுத்துக்‌ கொண்டாள்‌. பேபனுக்கு 
வாழ்க்கைப்பட்டு! புளியமரத்தில்‌ ஏறிய கதை... 

வரிசையாக நிறுத்தப்பட்ட பைக்குகளில்‌ அத்தனை புதிய 
ஜோடிகளும்‌ ஏறிக்‌ கொண்டன. ஒரு காலத்தில்‌, சோலை 
வனமாகி இப்போது பாலைவனமான அந்தப்‌ பூங்காவின்‌ 
சாம்பலில்‌ துளிர்விட்ட செடிகளை துண்டித்தபடியே, புல்‌வெளிப்‌ 
பாதையை கிதைத்தபடியே அத்தனை வண்டிகளும்‌ சிதறிச்‌ 
சிதறிச்‌ சென்றன. சல்வார்‌ கமிசுகள்‌, போம்மைச்‌ சட்டைகள்‌ 
ேமே£ல சோன்ற அந்த பைக்குகள்‌, யந்திர வண்ணத்துப்‌ 
பூச்சிகளாய்‌ - அந்த பூச்சிகளே பறப்பதை மறத்து துள்ளுவது 
போல்‌ தோன்றியன. 


குமுதா, மோட்டார்‌ பைக்கின்‌ பின்னிருக்கையில்‌ 
விலகித்தான்‌ இருந்தாள்‌. மனம்‌ 'இளங்மீகா இளங்கோ! என்று 
ஜெபித்துக்‌ கொண்டிருந்தது. குளிர்கால எதிர்க்காற்று, பருவக்‌. 
காற்றாய்‌ அவள்‌ மூக்கில்‌ இனம்பிரியாத வாசனையை தாவ 
விட்டது. ஆங்காங்கே சோடி சர்த்து போனவர்களை, அவள்‌ 
பறவைப்‌ பார்வையாய்‌, பறந்தபடியேப்‌ பார்த்தாள்‌. ஒரு 
ஆங்கிமீலா இந்திய இளைஞன்‌, முட்டிக்கால்‌ துணியோடு? தன்‌ 
தாளில்‌ தலைூபாட்டு நடத்த முக்கால்‌ 9வெள்ளைக்காரியை 


சமுத்திரம்‌ ௯ 35 


முதுகில்‌ அணைத்தபடியே நடதந்துகொண்டிருத்தான்‌. 
குமுதாவிற்கு மூடு? வருவதுபோல்‌ இருத்தது. பாண்டியாவை 
இளஙந்கோவாக அனுமானித்துப்‌ பார்த்தாள்‌. அவன்தான்‌ 
இப்போது அவளை அழைத்துச்‌ செல்வதுபோல கற்பித்துக்‌ 
கொண்டாள்‌. ஆனாலும்‌ அந்தக்‌ கரடு! முரடு?ச்‌ சாலையின்‌ ஒரு 
பள்ளம்‌ தட்டி, அவள்‌ பாண்டியாவின்‌ முதுகின்‌ 6மல்‌ தாக்கிப்‌ 
போடப்பட்டபபோது சுதாரித்துக்‌ கொண்டாள்‌. இவன்‌ இளங்கோ 
அல்ல... இவன்‌ அன்னியன்‌... நான்கு மணி தரக்‌ கூத்தின்‌ 


நடிகன்‌... அவ்வளவேதான்‌... 


ஆனாலும்‌, சிறிது நேரத்தில்‌, பாண்டியாவின்‌ ஒற்றைக்காது 
வளையம்‌ எதிர்‌ திசைக்‌ காற்றாலும்‌ அவன்‌ வண்டியை 
அங்குமிங்கும்‌ திருப்புவதாலும்‌ ஊஞ்சலாய்‌ ஆடுவதைக்‌ 
கண்டதும்‌ சிரிப்பு தாளமுடியவில்லை. அந்த வளையத்தைத்‌ 
தொட்டுப்பார்க்கக்‌ கூட ஆசை... ஒரு விரல்‌ உள்ளே 
ேபோய்விடுமா என்று மயோகித்தாள்‌... ஆள்காட்டி விரலை, அதன்‌ 
அருகே கொண்டு டீபாய்‌ விட்டாள்‌... அவள்‌ கை கழுத்தில்‌ பட்டு), 
திரும்பிய பாண்டியா 'ஹாய்‌' என்றான்‌. அவன்‌ சிரிப்பும்‌; 
அந்தத்‌ தோரணையில்‌ அந்த வளையம்‌ ஆடிய ஆட்டமும்‌, 
இவளை ஆட்டுவித்தது. எவ்வளவு உயரம்‌... எவ்வளவு கம்பீரம்‌... 
அந்த வளையம்கூட அந்தக்‌ கம்.பீரத்த எடுத்துக்காட்டு றது 
போல இல்ல? இந்த இளங்கோவும்‌ இருக்கானே -- எப்பவோ 
கடுக்கன்‌ போட்டானாம்‌ -- அவன்‌ காது துளையை பார்க்க 


சகிக்காது -- 


குமுதா திடுக்கிட்டாள்‌. தன்‌ எண்ணத்தை மாற்றுவதற்காக 
முகத்தை நிமிர்த்தியவளுக்கு, பாண்டியாவின்‌ முதுகு, வண்ணத்‌ 
தொலைக்காட்சி பபெட்டிபோல்‌ தெரிந்தது. பல்வேறு டிசைன்கள்‌ 
போட்ட சட்டை. டி.வி. பெட்டியில்‌ வருவது போண்ற தடங்கல்‌ 


36 9 ஈச்சம்பாய்‌ 





கோடுகள்‌. அழகான ஆண்களும்‌ பண்களும்‌ : காதல்‌ களி 
நடனம்‌ புரியும்‌ ஒவியங்கள்‌. -- இந்த இளங்கோ இருக்கார... 
இவரும்‌ இவரு ஜிப்பாவும்‌. இத்த மாதிரி ஒரு சட்டை வாங்கி 
அவருக்கு மாட்டணும்‌. சரியான நாட்டுப்புறம்‌. -- 

பழைய மாமல்லபுரம்‌ சாலையில்‌ 6/பருங்குடிப்‌ பக்கம்‌ அந்த 
மோட்டார்‌ பைக்‌ ஒடியபோது, எதிர மூட்டப்போவதுபோல்‌ 
வத்த லாறரியைக்‌ கண்டு, பாண்டியா த௫ுிமாற, பைக்கும்‌ 
த௫ுமாறித்‌ தடம்‌ மாறியது. உடனே குமுதா பயந்துபோய்‌ 
அவன்‌ தோளைப்‌ பிடித்துக்‌ கொண்டாள்‌. - பயந்துபோய்தான்‌... 
பிறகு முன்னெச்சரிக்கை$யோாடு), தன்‌ உடம்பை, பின்பக்கமாக 
நகர்த்திக்‌ கொண்டாள்‌. 

என்றாலும்‌, ஒற்றை வசையக்காரன்‌, இடது கையைப்‌ 
பின்பக்கமாய்க்‌ சொண்டு பாய்‌ இருக்கையைத்‌ தடவினான்‌. 
பிறகு, தடவிய கையை நீட்டி, அவள்‌ கையைப்‌ பற்றிக்‌ 
கொண்டான்‌. அவள்‌ அவசர அவசரமாக கையை இழுத்தபோது, 
வண்டி மீண்டும்‌ தாறுமாறாய்‌ ஒடியது. உடனே, கையை 
இழுப்பதை நிறுத்தி, அந்தக்‌ கையை, அவண்‌ கையின்‌ 
போக்கிற்கு விட்டுக்கொடுித்தாள்‌... இல்லன்னா, வண்டித்‌ 
தாறுமாறாய்‌ போய்‌ விபத்து ஏற்பட்டு? விட்ப்பிடாதே... விபத்து 
ஏற்படப்‌ போவதுபோலே எதிர ஒரு சைக்கிள்காரன்‌ தும்மல்‌ 
போட்டபடியே குறுக்கே பாய்ந்தான்‌. இதனால்‌ பைக்‌ குறுக்கு 
கெட்டாய்ப்‌ பாய்ந்து, சரியப்‌ போனது. குமுதா மீண்டும்‌ 
பயந்தாள்‌. மீண்டும்‌ அவன்‌ தோளைப்‌ பிடித்தாள்‌. வண்டி 
சரியானதும்‌, பாண்டியா அவளைத்‌ திரும்பி! பார்த்தபடி 
பாடுவதுபோல்‌ பேசினான்‌. 'பயப்படாதே குமு! உண்ணோட 
சேப்டி... என்னோட டியூட்டி... யூ ஆர்‌ பியூட்டி... ஆனாலும்‌ நான்‌ 
அடிக்க மாட்டேன்‌ லூரட்டி... யூ ஆர்‌ எ பூெடய்ட்டி... ஒ.கே. குமு. 
பயப்படாதே... நான்‌ ஜெண்டில்மேன்‌." 


சமுத்திரம்‌ ௬ 37 





பாண்டியா, மீண்டும்‌ முகத்தை, சாலைப்‌ பக்கமாக முகத்தைத்‌ 
திருப்பியபோது, குமுதா குபீர்‌ சிரிப்பாணாள்‌. கன்னங்கள்‌ 
உப்பின. கண்கள்‌ தாட்டியமாடின. எப்படி இங்கிலீஸ்ல அடுக்கு 
மொழி டீபசுறார்‌... குமுன்னு என்‌ டபரக்கூட எப்‌.படி 62 ஜன்டிலா 
உச்சரிக்கிறார்‌. இந்த இளங்கோவும்‌ இருக்கு$£த -- குமுதா... 
ஆ;..ஆ.. ன்னு ஒப்பாரி! வைக்கும்‌... 


குமுதா, ஆவலை அடக்க முடியாமல்‌, அவன்‌ இடது 
தோளுக்கு மேல்‌ சுழுத்தை ஒருச்சாய்த்து நீட்டி அவண்‌ 
முகத்தைப்‌ பார்க்கப்‌ போனாள்‌. ஜாடி சேர்ந்தபோது அவனை 
வேண்டா வெறுப்பாக பார்த்ததால்‌ அவன்‌ முகம்‌ அவள்‌ மனதில்‌ 
சரியாக பதியவில்லை. இப்போது பதிவு செய்யப்‌ போனாள்‌. 
அந்தச்‌ சமயத்தில்‌ எதிர ஒரு வண்டி. இவன்‌ சடன்‌ பிரேக்‌ 
போட்டான்‌. குமுதா, பயந்து போய்‌, மார்பகம்‌, அவன்‌ முதுகில்‌ 
சுசங்கும்படி, அவன்‌ இடுப்பைச்‌ சுற்றி சைளை வளையமாகிகிக்‌ 
கொண்டாள்‌. பிறகு இளங்கோவை நினைத்து வளையத்தை 
உடைத்‌9ெதறிந்தாள்‌. இதனால்‌ என்னமீவா பாண்டியாவுக்கு 
ஏகப்பட்ட உற்சாகம்‌. மோட்டர்‌ பைக்கின்‌ இருக்கையில்‌ இருந்து 
உடம்பை அரையடித்‌ தரக்கி நிறுத்தியபடிய பாட்டு! 
பாடினான்‌. அந்தப்‌ பாட்டிற்கு ஏற்ப தன்னையும்‌, வண்டியையும்‌ 
ஆட்டினான்‌... தில்லானா... தில்லானா... நீ தித்திக்கின்ற தனா... 
திக்கு... திக்கு... நெஞ்சில்‌ தில்லானா... மஞ்சக்‌ காட்டு” மைனா... நீ 
கொஞ்சிக்‌ கொஞ்சிப்‌ போனா... 

பாண்டியா அந்தப்‌ பாட்டிற்கு ஏற்ப அங்குமிங்குமாய்‌ 
ஆடினான்‌. குமுதாவுக்கும்‌ ஆட வேண்டும்‌ போல்‌ இருத்தது. 
அவளுக்கு மிகவும்‌ பிடித்த பாட்டு இது. எப்படி டாடுிறார்‌! இத்த 
இளங்கோவும்‌ இருக்கு£த. தெரிஞ்ச தல்லாம்‌ பாரதியார்‌ 
பாட்டு, இல்லாட்டா... பாடாதி தேவாரம்‌, திருவாசகம்‌. இந்த 
மாதிரி மாடர்னா பாடத்‌ தெரியலிட்ய.... 


38 ஈச்சல்பாவ்‌ 





பாண்டியாவின்‌ பாடல்‌ உச்சக்கட்டத்திற்கு போனபோது, 
மோட்டார்‌ பைக்கும்‌ உச்சத்திற்குப்‌ போனது. பிறகு ஆமை 
போல்‌ ஆனது. அத்த வண்டிக்குப்‌ பின்னால்‌ வந்து முண்ணால்‌ 
போய்க்‌ கொண்டிருந்த கார்க்காரன்‌ வண்டியை நிறுத்தியபடியே 
கத்தினான்‌. அசல்‌ தோஞ்சான்‌. ஊதினால்‌ பறப்பான்‌ 


என்பார்களே - அப்படி. 


உனக்கு மூளை இருக்குதா மீமன்‌ -- புதுசா வண்டி 
ஒட்டுறியா. இல்ல இந்த பொண்ணு புதுசா?' 

கார்க்காரன்‌ பேசி முடித்துவிட்டு, வண்டியை வேகப்படுத்த 
போனபோது, பாண்டியா தனது மோட்டர்‌ பைக்கை இடது 
பக்கமாய்‌ . ஒடித்து அந்த காருக்கு சாலைத்‌ தடையை 
ஏற்படுத்தியவா£ற, சினிமாக்‌ கதாநாயகன்‌ பால ஒரு 
சிகரட்டை எடுத்து, நிதானமாக பற்றவைத்து, கார்க்காரனை 
பாராததுபோல்‌ பார்த்தான்‌... பிறகு ஒரு சினிமாவில்‌ இமத சூழலில்‌ 


சகுதாதாயகன்‌ பசிய டயலாக்கை அப்‌்.படிமய ஒப்பித்தான்‌. 


ஏண்டா டேய்‌! இடது பக்கம்‌ ஒவர்‌ மடக்‌ செய்யக்கூடாதுன்னு 
தெரியாதவங்க, ஏண்டா கார ஒட்டி ரோட்டை இம்சிக்கிறீங்க? 
ஒருத்தன்கூட, ஒரு பொண்ணு போயிடக்கூடாததே -- அதுவும்‌ 
இந்தமாதிரி அழகான பொண்ண ஒரு ஆணோட ஜோடியாப்‌ 
பார்த்தால்‌ போதுமே. வயித்தெரிச்சல்‌ வந்துடும... போகட்டும்‌... 
யோவ்‌ பெரிசு... இப்போ நீ என்டனாட காதலிகிட்ட மன்னிப்புக்‌ 
கேக்கிற. இல்லாட்டி... இந்த மோட்டர்‌ பைக்காலேய உன்‌ கார 
அடிச்சு தொறுக்குேவேண்டா மச்சி, 


கார்க்காரன்‌ பயத்துவிட்டான்‌. 'சாரி சார்‌. சார்‌! 6மடம்‌...' 


ஏத்துக்கிட்டேடாம்‌. எடுடா வண்டியை 


௯ கமுத்தீரம்‌ * 39 





அசல்‌ கார்த்திக்‌ மாதிரி மிரட்டி - பிறகு ரஜினிகாந்த்‌ மாதிர்‌! 
அத்த ஆசாமியை விரட்டிய பாண்டியா, இப்போது குமுதாவின்‌ 
மனதில்‌ காலூன்றி விட்டான்‌. இவளும்‌ ஒரு கதாதாயகியாய்‌ 
ஆகிவிட்டாள்‌. அந்தச்‌ சமயம்‌ பார்த்து அவளை அ.றியாம£லமய 
ஒரு படுக்கையறை டூயட்‌ பாட்டு) காரணம்‌ இல்லாமலே வாயில்‌ 
முணுமுணுப்பாய்‌ வெளிப்பட்டது... ஆனாலும்‌ இளங்கோ 
அவ்வப்போது எட்டிப்‌ பார்க்கத்தான்‌ செய்தான்‌. இவள்‌, 
விசுஜயசாந்தி மாதிரி, அவனுக்கு ஒரு உதை கொடுத்து 
உருட்டி விட்டாள்‌... ிதலுங்குப்‌ படங்களில்‌ கொடிகட்டிப்‌ 
பறக்கும்‌ அந்த நடிகையை இவளுக்கு ரொம்பப்‌ பிடிக்கும்‌. 

பாண்டியா, வண்டியை நிதானமாக இஒட்டியபடிய 
பின்பக்கமாய்த்‌ திரும்பி ஒரு வேண்டுகோள்‌ விடுத்தான்‌. 

'தப்பா நினைக்கப்படாது குமு! அந்தக்‌ கார்க்காரப்‌ பயல்‌ 
பேசினது மாதிரிதான்‌ இந்த ரோடுகாரப்‌ பயலுக உன்னையும்‌ 
என்னையும்‌ ஒரு மாதிரிப்‌ பார்க்காநங்க. நீ விலகி 
இருக்கிறதனாலயும்‌ பயந்து போய்‌ அக்கம்‌ பக்கம்‌ 
பார்க்கிறதினாலயும்‌ உன்ன தாண்‌ ஏடதா தள்ளிக்கிட்டுப்‌ 
போறது மாதிரி நினைக்கிறாங்க. அதனால ]நருக்கமா 
இருக்கிறது போல்‌ நடித்தால்‌ நல்லது. 

குமுதா ஒ.கே. சொல்லவில்லை, அ௮டதசமயம்‌ ஆக்ஷன்‌ 
பெண்ணானாள்‌. பின்னிருக்கையில்‌ இருந்து முன்பக்கமாய்‌ 
நகர்ந்து நகர்ந்து அவன்‌ இடுப்போடு! சேர்த்து வலது கையைக்‌ 
கோர்த்துக்‌ கொண்டாள்‌. சும்மா ஒரு இதுக்குத்தான்‌. இல்லாட்டி 
பார்க்கிறவங்க தப்பா நினைக்கப்படாத... இந்த இளங்மீகாவும்‌ 
இருக்கானே. அவன்‌ மேல ம6ேலேசா கைபட்டா£பாதும்‌ 
கற்பழிச்சிட்டது மாதிர்‌! கதறுவான்‌. பொது இடம்‌, பொது 
இடமுன்னு பொலம்புவாண்‌. அவன எப்படித்தான்‌ 
காதலிச்சசேனா.... 


40 ஈச்சல்பாய்‌ 


பாண்டியா, கண்மண்‌ தெரியாமல்‌ ஒட்டினான்‌. எண்பது 
கிீலாமீட்டர்‌ வேகம்‌ இருக்கலாம்‌. குமுதா சிறிது பயந்து 
போனாலும்‌ அந்த வேகம்‌ அவளுக்கு பிடித்துப்‌ போய்விட்டது. 
பின்பக்கமாய்‌ ஒவர்மடக்‌ செய்ய வரும்‌ லாரியை மறித்து முன்‌ 
பக்கமாய்‌ வரும்‌ 0பருந்துக்கு குறுக்காய்‌ வண்டியை வளைத்து 
அவன்‌ ஒட்டிய விதம ஒலிம்பிக்‌ மீபாட்டிக்கு தகுதியைக்‌ 
கொடுக்கும்‌. இந்த இளங்கோவும்‌ இருக்கான -- தாம்பரத்துல 
லாரி! வருதுன்னா சைதாப்‌பட்டையியலயே ஸ்கூட்டரை 


நிறுத்துவான்‌. ௮அட்வென்சர்னா என்னன்னே பிதரியாதவன்‌. 


பாண்டியா, தாவலுூர்‌ பக்கம்‌ ஒரு கடை முன்னால்‌ பைக்கை 
நிறுத்தினான்‌. சுட்டு விரலை ஆட்டியபடிய, ரெண்டு? 
கோலாக்களை கடைப்‌ பையனையே கொண்டு! வரச்செய்தான்‌. 
தன்றைப்‌ பல்லால்‌ கடித்து, குப்பியை குதறி கடித்து, வீசினான்‌. 
பிற்கு பைக்கிலிருந்து இறங்கினான்‌. ஆங்கிலப்‌ படங்களில்‌ 
வருமே அப்படி அ/வள்‌ முன்னால்‌ போய்‌ மண்டியிடுவது போல்‌ 
மலசாய்‌ காலை வளைத்து அவளிடம்‌ அந்த மககோலாவை 
நீட்டினான்‌. அவள்‌, அவனைப்‌ பார்த்தபடியே, கிரித்துக்‌ 
குடித்தாள்‌. அவனும்‌ குடித்தான்‌. பிறகு இவன்‌ தான்‌ குடித்து 
பாதியிருந்த கோலாலை அவளிடம்‌ தீட்டினான்‌... உடனே 
அவள்‌ அதை வாங்க மறுத்தது$பால்‌, தொலைக்காட்சியில்‌ 
விமல்‌ சேலை விளம்பரத்தில்‌, ஒரு பைலட்‌ அதிகாறிக்கு 
கைகளால்‌ தனது முகத்தை மறைத்தபடிய கிரிப்பாளே அத்தப்‌ 
பெண்ணைப்மேபோால சிரித்தாள்‌. பிறகு, அந்குமிங்குமாய்‌ 
பார்த்தபடியே அவன்‌. கையிலிருந்த கோலாவை வெடுக்கென்று 
பற்றிக்கிகாண்டு, தனது கோலாவை முந்தானையால்‌ மறைத்த 
படியே அவளிடம்‌ நீட்டினாள்‌. 


௬, சமுத்திரம்‌ உய 


குமுதாவின்‌ மனம்‌ அவனால்‌ ஜில்லிட்டதா? அல்லது அந்த 
பானத்தால்‌ ஜில்லிட்டதா என்‌ று திண்டுக்கல்‌ வியோனியால்கூட 
சொல்ல முடியாது... அப்படிப்‌ பட்ட ஜில்லு. வாழ்க்கையின்‌ 
அர்த்தத்தை புரிந்து கொண்ட தில்லு... 

அத்தக்‌ குளிர்காற்றிலும்‌, வியர்த்துக்‌ கொட்டு வதுடபால்‌ 
பாண்டியா தனது சட்டைப்‌ பொத்தான்காளை தொப்புள்‌ 
வரைக்கும்‌ கழட்டி விட்டான்‌. செம்மண்‌ நிலத்தில்‌ பசும்புல்‌ 
முூளைத்ததுபோன்ற மார்பு... அதில்‌ டாலர்‌ செயின்‌ டாலடித்தது. 
அதைத்‌ தாக்கித்‌ தூக்கிப்‌ போட்டு? பிடித்தபடியே, பாண்டியா 
அவள்‌ கண்களை டநருக்கு தராய்ப்‌ பார்த்தபடியே மேகட்டான்‌. 
எப்பா எப்‌6பர்ப்‌பட்ட கண்ணு... 

'ஒன்ன ஸ்கூட்டர்ல கொண்டுவத்து விட்டானே -- ஒரு 
இம்‌£போட்டண்ட்‌ பெல்லோ... அதான்‌ ஒம்போதுமாதிரி -- அவண்‌ 


யாரு? உன்‌ காதலனா? 


குமுதா, பாண்டியாவை ஒய்யாரமாகப்‌ பார்த்தபடியே அவசர 
அவசரமாய்‌ பதிலளித்தாள்‌. 


'தோ... தோ... அவன்‌ எங்க பெரியம்மா மகன்‌' 


குமுதா, இப்போது, அவன்‌ தோளைப்‌ பிடித்தபடியே 


வண்டியில்‌ ஏறினாள்‌. 





ஒரு ௪ப்ததீதின்‌ 
ம.ு/பஃகமீ 


அந்த மூன்றுகட்டு, பழம்பெரும்‌ வீட்டில்‌ 
நவீனமான மேக்கப்‌ போடப்பட்ட முதற்கட்டின்‌ ௦7 தருப்படிகளில்‌ 
கால்‌ மிதிக்க, தயங்கி நின்றான்‌ மாரிமுத்து... அக்கம்பக்கம்‌ 
திரும்பிப்‌ பார்த்தான்‌. அவன்‌ பின்னால்‌ வந்த சொந்த தநாய்‌ 
கூட அவனை இரு மாதிரி பார்ப்பதுபோல்‌ இருந்தது. உடனே 
அவன்‌ கீடீழ குனிந்து கல்லை எடுப்ப்துபோல்‌ பாசாங்கு 
செசெய்தபோது, அவன்மீது நம்பிக்கை வைத்ததுபோல்‌, அது 
வாலாட்டி நின்றது. உடனே இவன்‌. கல்லுக்குப்‌ பதிலாக - ஒரு 
மண்கட்டியைத்‌ தூக்கி எறிந்தூபாது அது செல்லக்‌ 
கோபத்தோடு பின்வாங்கியது. 


மாரிமுத்து, அந்தப்படிகளை மிதிக்கலாமா, வேண்டாமா 
என்று ஒரு நிமிடம்‌ சிந்தித்தான்‌. இருபதாண்டு காலமாக அந்த 
வீட்டுப்‌ படியை மிதிப்பதில்லை என்று போட்டிருந்த சபதம்‌... 
அவன்‌ தன்னைத்தானே திடப்படுத்திக்‌ கொண்டான்‌... சபதம்‌ 
முக்கியமல்ல... அ(தன்‌ நோக்கம்தான்‌ முக்கியம்‌... அ(ந்த ஊரிலேயே 
கால்‌ பகுதியை மடக்கிப்‌ போட்டிருக்கும்‌ இந்த அரண்மனை 
வீட்டிற்கு உறவாடுவதற்கோ யாசகம்‌ கேட்டோ படி 
மிதிப்பதில்லை. என்றுதான்‌ சபதம்‌... இத்த சபதத்தால்‌ தன்னைத்‌ 
தோளில்‌ தூக்கி கொஞ்சிய தாய்மாமன்‌ சத்த போதுகூட இந்த 
வீட்டுப்‌ படியேறியதில்லை... சுடுகாட்டுக்குப்‌ பக்கத்திலுள்ள 
கருவேலமரக்காட்டில்‌ தாய்‌ மாமா எரிந்து முடிவதுவரைக்கும்‌ 
ஒரு கெளரவ வெட்டியானாக காத்து தின்றவன்‌. ஆனால்‌ 
அப்பற்பட்டவன்‌ படிமிதிக்கப்‌ போகிறான்‌. ஆனாலும்‌ 


௬. சமுத்திரம்‌ * 43 





சமாதானம்‌ செய்து கொண்டான்‌... அந்தச்‌ சபதத்தின்‌ 
மறுபக்கத்தைக்‌ காட்டவே படிதாண்டப்‌ போகிடீறன்‌... 


மாரிமுத்து, முதற்படிக்கட்டில்‌ கால்‌ வைத்தபடியே நின்றான்‌. 
பின்னர்‌ மூன்றுபடிகளையும்‌ ஒர தாவாய்த்‌ தானி, 
இருபக்கமாக உள்ள வெளித்‌ திண்ணைகளின்‌ இடைவவெளிச்‌ 
சமதளத்தில்‌ நடந்து வாசற்படியில்‌ நின்றான்‌... உள்ளே எட்டிப்‌ 
பார்த்தான்‌. கோவில்‌ கருவறை6பால்‌ மறுமுனையில்‌ 
சமையற்கட்டு! தெரிந்தது... இரண்டாவது கட்டில்‌ உற்சவ 
மூர்த்திகளாய்‌ ஆண்களும்‌, பெண்களுமாய்‌ இத்தாறுபர்‌.... 
அத்தனை டீபரிடமும்‌ அட்டகாசமான சிரிப்புகள்‌... 
மாரிமுத்துவால்‌ எந்தச்‌ சிரிப்பையும்‌ தனிப்‌படுத்த முடியவில்லை... 
அத்தனையமும்‌ கலப்படச்‌ சிரிப்பு. அந்தச்‌ சிரிப்பு அவனுள்‌ 
ஒரு ஆவேசத்தை ஏற்படுத்தியது... கணுக்கால்‌ வரைக்கும்‌ 
வியாபித்த எட்டு முழ மல்‌ வேட்டியை தார்ப்பாய்க்கப்‌ 
£பானான்‌... பிறகு அது மரியாதைக்குரிய செயல்‌ அல்ல என்று 
நினைத்தவன்‌ டேபோல்‌ வட்டியை இறுக்கிக்‌ கட்டினான்‌. 
வெளிவாசலை பாதிமறைத்த தேக்கு கதவை ஒரு உ௨.தை, 
உதைத்து வழி ஏற்படுத்தினான்‌... அங்கிருந்து முதற்கட்டுக்கு 
வந்து, உள்‌ திண்ணை இடைவெளியில்‌ தடந்து மாட்டுத்‌ 
தொழுவத்தையும்‌, உறைக்கிணற்றையும்‌ தாண்டி மலை 
மலையாய்‌ அடுக்கி வைக்கப்பட்ட தெல்‌ மூட்டைகளை 
ஏறெடுத்தும்‌ பார்க்காமல்‌, இரண்டாவதுகட்டு வாசற்படியையும்‌ 
தாண்டி, நாற்புறமும்‌ செவ்வக வடிவிலான மேல்‌ தளங்களுக்கு 
நடுவிலுள்ள கீழ்த்தளத்தில்‌ : ஆ£வசமாக தடந்தாளன்‌. 
எதிர்திசையை கண்ணாடாமலே£ய பார்த்தான்‌. 

தென்‌ பத்தியில்‌ கிழக்குப்‌ பக்கம்‌ ஊஞ்சல்‌ பலகை... இவன்‌ 


ஆ.ப்பா கொண்டு வந்து போட்ட மாம்பலகையாம்‌.. அதன்‌ 


44 9 ஈச்சல்பாய்‌ 





நடுவில்‌ தம்பி? முத்துவேல்‌... அ/வனுக்கு இருபக்கமும்‌ மாமன்‌ 
மகண்கள்‌... ச்சீ... இ.ந்தப்பயல்களா மாமன்‌ பையன்கள்‌... இடது 
பத்தியில்‌ சுவ£ராடு? ஒட்டிப்‌போட்ட ஒரு சாய்வு காற்காலியில்‌ 
மதயானை படுத்திருப்பதுபோல்‌ அத்தைக்காரி... இவள்‌ அத்தை 
இல்லை... தாய்‌ மாமனோட 6/பாண்டாட்டி... எந்த இரத்தக்‌ 
கலப்பும்‌ இல்லாத ஊ(ுிறுவல்காரி... அவளுக கோவில்‌ 
தரண்டீபால்‌, கடைந்தெடுத்த 6தக்குத்‌ தரணை, முத்துவேலின்‌ 
முகமாக நினைத்து, முகம்டபாட்டு நிற்கும்‌ பாப்பா... இயற்கைப்‌ 

பெயர்‌ என்ன இழமீவா... இட்ட பெயர்‌ பாய்‌, இட்டுக்‌ கட்டிய 
பெயர்‌ நிலைத்து விட்டது... உருண்டு திரண்ட அந்தத்‌ 
தூாணைப்போல உடற்காரி.... வழியில்‌ 6ீபாகிறவர்சுளை 
அவர்கள்‌ தன்னைத்‌ திரும்பிப்‌ பார்ப்பதுவரைக்கும்‌ தோண்டிப்‌ 
பார்ப்பவள்‌... இதந்த ஊரில்‌ குழாய்ச்‌ சட்டை பாட்ட முதலாவது 
பண்‌... நைட்டுக்கவுனாமே... அதைப்‌ பகலிலும்‌ போட்டுத்‌ 
திரிகிறவள்‌... அசல்‌ மான்குட்டி... இல்லை இல்லை. பைபிள்‌ 
சொல்வதுமாதிரி அசல்‌ விரியன்‌ பாம்புக்‌ குட்டி... இவளுக்கும்‌ 
மாமியாருக்குமிடையயே வாயுத்‌ சொல்லையாடலோ, அல்லது 
வீட்டுக்காரர்‌ தொல்லையாலோ வயிறு துருத்திட முத்துக்கனி... 
ஆனாலும்‌ பார்வையில்‌ லட்சணம்‌... பார்ப்பதற்கும்‌ லட்சணம்‌... 
மாமனுக்குப்‌ பிறந்த பெறரியதடியனின்‌ மனைவி... பாம்போ... 
பழுதோ அறியான்‌... 


மாரிமுத்து, எதிர்திசைக்காரர்களை இளக்காரமாய்ப்‌ 
பார்த்தபோது, ஊஞ்சல்‌ பலகையின்‌ கால்களை ஊன்றி ஊண்றி 
அதை. ஆடவிட்டு) ஆடிக்‌ கொண்டிருந்த மூவரும்‌ அப்படியே 
எழுந்தார்கள்‌... சாய்வு நாற்காலியம்மா, அடப்டீேபாடா' 
என்கிறமாதிர்‌ி! வெத்திலையை குதப்பிக்‌ கொண்டிருந்தான்‌. 
பாப்பா பயந்து போனவளாய்‌ அம்மாவின்‌ ௮௬௧ வத்து 


௬, சமுத்திரம்‌ % 45 





சாய்வு நாற்காலியைப்‌ பிடித்துக்‌ கொண்டாள்‌... அந்த கிழட்டுக்‌ 
குழந்தையை, இவள்‌ - இந்தப்‌ பாப்பா, தள்ளுவண்டியில்‌ 
தள்ளப்‌ போவதுடூபால்‌ தோன்றியது... முத்துக்கனி மட்டும்‌ 
எழுந்து, உட்காருங்க அண்ணாச்சி' என்றாள்‌... ஆனால்‌ 
மாமியார்க்காரியா, மருமகளை எரிச்சலாய்ப்‌ பார்த்துவிட்டு? 


ஊஞ்சல்‌ ஆசாமிகளுக்கு ஆணையிட்டாள்‌... 


உட்காருங்கடா... மருமவ£ன... ஒங்களயுந்தான்‌... 
உட்காருங்க... எல்லாம்‌ நான்‌ எதிர்பாத்ததுதான்‌...' 

மாமண்‌ மகன்கள்‌ உட்கார்ந்தார்கள்‌... நடுவில்‌ தயங்கி நின்ற 
முத்துவேலையும்‌ ஆளுக்கொரு கையாக இழுத்து ஊஞ்சல்‌ 
பலகையில்‌ உட்கார வைத்தார்கள்‌... ஆனாலும்‌ ஊஞ்சலை 
அவர்களின்‌ எடைக்கு தாக்குப்‌ பிடிக்காமல்‌ ஆடப்போனதையும்‌ 
முன்கால்களை நீட்டி தரையில்‌ அழுத்தி தடுத்துக்‌ 
கொண்டார்கள்‌... 

மாரிமுத்து, ஊஞ்சல்காரர்களை கோபம்‌ தணியாமல்‌ 
ஒருசேரவும்‌, தனித்தனியாகவும்‌ பார்த்தான்‌... வலது பக்கத்துத்‌ 
தடியன்‌ (இவன்‌ வயதுக்காரன்‌... பட்டுச்‌ சட்டையின்‌ மூன்று 
பட்டன்களைத்‌ திறந்து போட்டு தங்கச்‌ செயினணின்‌ டாலரை 
தூக்கி, தூக்கிப்‌ போட்டு? பந்தாடினான்‌... இடது பக்கத்துக்காரன்‌ 
தம்பி முத்துவேலைவிட ஒரு வயது பெரியவன்‌... அத சமயம்‌ 
ஒரு வகுப்புக்குக்‌ கீழ படித்தவன்‌... அண்ணன்‌ சூரன்‌... தம்பி 
சூதன்‌... நடுப்பக்கம்‌ ஊஞ்சலில்‌ பட்டும்‌ படாமலும்‌ விட்டத்தைத்‌ 
தூக்கியபடி, இருந்த கோலத்தை நின்ற கோலம்6பால்‌ 
தோற்றுவித்த முத்து£வல்‌ ஜீன்ஸில்‌ கிடந்தான்‌... அவன்‌ 
உடைக்குள்‌ இன்னொரு ஆளைத்‌ தாக்கிப்‌ போடலாம்‌... 
அச்சடித்த... அதுவும்‌ டி.டி.பி... போட்டது மாதிரியான 6/தளிவான 
மூகம்‌... அளவான அவயங்கள்‌... மாரிமுத்துவால்‌ தம்பியைக்‌ 


4 ௫ ஈச்சம்பாய்‌ 





கோபமாகப்‌ பார்க்க முடியவில்லை... தாலு முழ வேட்டியையும்‌, 
தொத்து போன சிலாக்கையும்‌ கட்டிக்‌ கொண்டு! படித்துவிட்டும்‌, 
வேலையில்லாமல்‌ ஊரில்‌ பரட்டைத்‌ தலையனாய்‌ திரிந்த 
தம்பியை இப்படி நாகரீகமாகப்‌ பார்த்ததில்‌ அந்தச்‌ 
சமயத்திலும்‌ அவனுக்கு பெருமையாகத்தானிருந்தது... 

'பாத்தியளா... என்‌ தம்பியை.!' என்பது மாதிர்‌ அங்கே 
இருந்த எல்லோரையும்‌ தோரணையாகப்‌ பார்த்தான்‌... 
அவர்களைப்‌ பார்க்கப்‌ பார்க்க, இவன்‌ பார்வை அனலைக்‌ 
கொட்டியது... வாய்‌ அசிங்கமாகப்‌ பேசப்‌ போனது... மூன்றாவது 
கட்டில்‌ உள்ள சமையலறையிலிருத்து, பலகாரங்களைக்‌ 
கொண்ட பெறிய வட்டத்‌ தட்டை, இரண்டு கைகளிலும்‌ ஏந்தி 
வத்த, ௮ ததைக்காரியின்‌ தங்கச்சி மகள்‌, மாரிமுத்துவைப்‌ 
பார்த்ததும்‌, அச்சப்பட்டு பின்வாங்கினாள்‌... வரலாற்று 
உண்மை தெரிந்தவள்‌... 

மாரிமுத்து ஒவ்வொரு சொல்லுக்கும்‌, ஒவ்‌வொருவராய்ப்‌ 
பார்த்து இளக்காரமாய்க்‌ கேட்டான்‌... 

என்‌ தம்பிய வளச்சிப்போட திட்டம்‌ போட்டுட்டீக... ஆனா 
அதுதான்‌ நடக்காது... டேய்‌ முத்து£ேலு! எழுந்திரிடா... 

அத்தைக்காரி, உடம்பில்‌ ஒரு துரும்பைக்கூட அசைக்காமல்‌ 
யாருக்கோ சொல்வதுபோல்‌ சொன்னாள்‌... 

'நாங்கு: ஒண்ணும்‌ வளைச்சிப்‌ போடல... அப்பிடிப்‌ 
போட்டாலும்‌ ஊரான்‌ பிள்ளையப்‌ போடல... என்‌ நாத்துனார்‌ 
மகனத்தான்‌... 

'ஒங்ககிட்ட எனக்கு ம பச்சில்லை... வாடா தம்பி), வீட்டுக்குப்‌ 


போகலாம்‌. 


௬. சமுத்திரம்‌ * 4 





முத்துவேல்‌ எழுத்திரிக்கப்‌ ம பானான்‌. அதற்காகேவோ 
எண்னடவா போய்‌ வருகிறேன்‌ என்பதுமாதிர்‌! பாப்பாவை 
பவ்வியமாகப்‌ பார்த்தான்‌... அவளோ பழையபடியும்‌ ஒரு தரண்‌ 
மறைப்பிற்குப்‌ பாய்‌ மாரிமுத்துவின்‌ கண்படாத கோணத்தில்‌ 
நின்றுகொண்டு போக வேண்டாமென்று முத்துவேலுக்கு 
கண்ணாட்டி, முகமாட்டினாள்‌... அத்த கடைக்கண்‌ பார்வையில்‌ 
முத்துவேலுக்கு அண்ணன்‌ ஒரு கடுகாகத்‌ 6)தரி.யவில்லை- 
என்றாலும்‌ கடுக்காய்‌ கொடுக்கும்‌ அளவிற்கு முக்கியத்துவம்‌ 
அற்றவனாய்‌ தெரிந்தான்‌... சாவகாசமாகப்‌ பதிலளித்தான்‌... 

நீ போண்ணே!... நான்‌ வந்துக்கிட்டே இருக்மகன்‌.' 


காலையில டெல்லியில்‌ இருந்து வந்தவன்‌. இரண்டு 
வருசமாய்‌ பாக்கல... எங்கிட்ட முகத்தக்‌ காட்டாமல்‌ யாருகிட்ட 
காட்டக்‌ கூடாதோ அவங்ககிட்ட முகம்‌ காட்ட வந்துருக்கே.. 
என்னடா புது உறவு... எழுந்திரிடா... 

'போண்ணே... பின்னால வாறன்‌... 

இப்போ நீ வத்துதான்‌ ஆகணும்‌... ரெண்டு பபரும்‌ சேர்ந்து 
ஊர்ல நடந்தா அதுதான்‌ பெருமை... 

'ஒன்‌ பெருமைக்கு நான்தானா கிடைச்சேன்‌:... நான்தான்‌ 
வா£ேரன்னு சொல்றேனே... கொஞ்சம்கூட ஒரு இது இல்லாம 

'சறி... ஒன்னை இப்போ தம்பியா கூப்பிடலை... பங்காளியாக்‌ 
கூப்புடுமறன்‌... நம்ம ரெண்டு பருக்கும்‌ கணக்கு வழக்கு. 
பாக்கணும்‌... பாகம்‌ பிரிக்கணும்‌... வயசான அம்மா. ஒன்கிட்ட 
இருக்கணுமா... இல்ல எங்கிட்ட இருக்கணுமான்னு 
தீர்மானிக்கணும்‌... 


48 * ஈச்சல்பாய்‌ 





எனக்கு... சொத்து... சொகம்‌ எதுவும்‌ வேண்டாம்‌... 
அம்மாவையும்‌, சொத்தையும்‌ நீடீய வச்சி கட்டிக்‌ காப்பாத்து. 


என்னை கால்‌, கையோட. விட்டாப்‌ 6பாதும்‌...' 


'அது எப்படிடா முடியும்‌... அம்மாகிட்ட பால்‌ குடிச்ச கணக்கு 
இருக்குது... நான்‌ உன்னை ரயில்‌ ஏத்தி படிக்க வச்ச 
கணக்கிருக்கு... ஒன்‌ அக்காமாறுங்க ஒனக்கு துணி துவைசீச 
கணக்கிரறுக்குது... இதல்லாம்‌ கணக்கு பாக்க முடியாத 
கணக்குடா... எந்திரிடா... 


என்னண்டண நீ... என்னை அடிமைமாதிரி நினைச்சுப்‌ 
பசு... 


மாரிமுத்து, தம்பியை அதிசயத்துப்‌ பார்த்தான்‌... தேருக்கு 
நராய்‌ பேசாதவன்‌.... சின்னத்‌ 6தவைகளை அம்மா மூலமும்‌, 
பெறிய மூதவைகளை அண்ணி மூலமும்‌ தெரியப்‌ 
படுத்தியவன்‌... டல்லிக்கு வேலையில்‌ சேர புறப்படும்‌ 
போதுமட்டும்‌ தன்‌ கைகளைப்‌ பிடித்துக்கொண்டு விம்மியவன்‌... 
டெல்லிக்குப்‌ போனதும்‌ பேசாக்குறையை பக்கம்‌ பக்கமாய்‌ 
கடிதமாய்‌ எழுதியவன்‌... நீ அண்ணன்‌ அல்ல... அப்பா! 
'ஏன்றவன்‌... 'ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு தாய்தான்‌... ஆனால்‌ 
எனக்கு ரெண்டு தாய்கள்‌' என்று எழுதியவன்‌... அப்பேர்ப்பட்ட 
தம்.பி.... ரெண்டு வருஷத்துக்கு முன்னால டல்லியில 
வேலையில சேர்ந்த ஆறாவது மாதத்திலேயே வீட்டிற்கு ஓடி 
வத்தவண்‌... தன்னோடு] காடுகழனிக்கு வந்தவன்‌... இந்த 
அத்தக்காரி வயலும்‌ பக்கத்துலதான்‌... அங்கதான்‌ இத்த 
மூடேதவியோட இஸ்க்கு தொஸ்கு ஏற்பட்டிருக்குமா?... 

மாரிமுத்து, சிறிது சிறுமைப்பட்டு நின்றான்‌... கடைசியாக 
அவன்‌ மனப்போக்கை தெரிந்து சககொள்வதற்காக ஒரு 
அஸ்திரத்தை வீசிப்‌ போட்டான்‌. 


௬. சமுத்திரம்‌ ௬ 49 





ஜனக்கு, ஒரு பெண்‌ வீட்டிலேருந்து துப்பு வந்திருக்குடா... 
நல்ல இடம்டா... எழுந்திரிடா... 

எனக்கு கல்யாணம்‌ எதுவும்‌ வேண்டாம்‌. எந்த நேரத்துல 
நடத்தணுமுன்னு... 

முத்துேவல்‌, அண்ணனிடம்‌ வெட்டு ஒன்று துண்டு? 
இரண்டாய்‌ பேசத்தான்‌ நினைத்தான்‌... அப்படிப்‌ பேசும்‌ போது 
அவன்‌ முகத்தைப்‌ பார்த்தவுடடனே6ய பச வந்த வார்த்தைகள்‌ 
நாவோடு ஒட்டிக்‌ கொண்டன... அப்பபாது பார்த்து 
அத்தைக்காரி குத்தலாய்க்‌ கேட்டாள்‌. 

கல்யாணம்‌... பொல்லாத கல்யாணம்‌... தகப்பன்‌ இல்லாத 
பிள்ளையை இதந்தாறு லட்ச ரூபாய்க்கு விற்கிற கல்யாணம்‌... 
அந்தக்‌ கணக்கு... இந்தக்‌ கணக்குன்னு காட்டி அந்த 
ரூபாயையும்‌ அமுக்குற கல்யாணம்‌... 

'ஒன்ன மாதிரி நான்‌ ஒண்ணும்‌ கூட்டிக்‌ கொடுக்கிற வம்சம்‌ 
இல்லை... 

'இந்தாப்பா மரியாதையாப்‌ பேசு... என்‌ பையன்களுக்கு 


கோபம்‌ வருமுன்னே போயிடு... 
'கோபத்தையும்‌ பாத்துடலாம்‌... 
'6டய்‌ கடைசியாக கேக்கேன்‌... வாரியா இல்லியா... 
'இப்ட€போா வரமாட்டன்‌... 
'அப்படின்னா... இன்னை உதைச்சு தரக்கிக்கிட்(ு? ம பாவண்டா. 
பெரிய மாமா பையன்‌ சூளுரைத்தான்‌. 


'வரமாட்டடன்னு சொல்றவர, தூக்கீட்டு/ப்‌ போறதுக்கு அவர்‌ 
என்ன ஆட்டுக்‌ குட்டியா?... அதைப்‌ பார்த்துட்டு? சும்மா 
நிக்கிறதுக்கு... எங்க கையி வளையல்‌ ட பாடல... 


50 * ஈச்சல்பாய்‌ 





அதையும்‌ பாத்துடலாம்‌... டேய்‌ முத்துவேலு எந்திரிடா... 


தேவையில்லாம இதைக்‌ கெளரவப்‌ பிரச்சனையாக்கிட்மட... 
எனக்கும்‌ சுயமரியாதை இருக்கு... என்னால வரமுடியாது... 


ஒன்னால... 


முத்துவேல்‌ சொல்லி முடிக்கும்‌ முன்ப, மாரிமுத்து 
ஆூேேவேசமாய்ப்‌ பாய்ந்து முத்துவேல்‌ கையைப்‌ பிடித்து, 
ஊஞ்சலில்‌ இருந்து இழுத்துக்‌ கீழ மீபாட்டான்‌... 

கீழே விழுந்தவனைத்‌ தூக்கி நிறுத்தி அவனைக்‌ குண்டுக்‌ 
கட்டாக சுமக்கப்‌ போனான்‌... முத்துவல்‌, அண்ணனைத்‌ 
திருப்பித்‌ தாக்கலாமா என்று யோசித்தபோது, அத்தைக்காரி 
உசுப்பி விட்டாள்‌... 'ஏண்டா, பாத்துக்கிட்டு! நிக்கீக... சவத்துப்‌ 
பயல, இழுத்துக்‌ கிடத்துங்கடா...' 


இதற்குள்‌, அம்மா சொல்லப்‌ 6பொறுக்காதவர்களாய்‌ மாமா 
பையன்கள்‌ மாரிமுத்துவை நெருங்கினார்கள்‌... மாரிமுத்து 
தம்பியை விட்டுவிட்டு இடினான்‌... அவர்கள்‌ மமதையாய்‌ 
சிரித்தபோது, வடபத்தியில்‌, ஒரு குலை தேங்காய்ப்பக்கம்‌ 
கிடந்த ஒரு அரிவாளை அவர்களைப்‌ பார்த்துக்‌ கொண்டே 
எடுத்தான்‌... திருப்பாய்ச்சி அரிவாள்‌... கழுத்தில்‌ பட்டால்‌ 
தலையோடு வரும்‌... முனை வளைந்த அரிவாள்‌... வயிற்றில்‌ 
பட்டால்‌ குடலோடு? வரும்‌... 


மாறிமுத்து, அசல்‌ அய்யனாராய்‌ ஆனான்‌... வேட்டைக்குப்‌ 
போகும்‌ கடலைமாடன்போல்‌: அரிவாளை ஒருச்‌ சாய்த்தபடியே 
அவர்களை டதோக்கி அடிமல்‌ அடி வைத்தான்‌... கண்கள்‌ 
பஞ்சாக்கினியாகின.... நாக்கு மகிசாகரவர்த்தினிபோல்‌ 
வெளிப்பட்டது... ஆயுதமற்ற இன்னொரு கையும்‌ அரிவாளாய்‌ 
விறைத்து நின்றது... அவன்‌ யாருக்கு குறி வைக்கிறான்‌ என்பது 


௬. சமுத்திரம்‌ ட்‌. 51 





புரியவில்லை... அத்தைக்காரி... அய்யய்யோ... அய்யய்யோ... 
என்று அரற்றியபடிய மகளையும்‌ இழுத்துக்‌ கொண்டு 
மூன்றாவது கட்டின்‌ முதலறைக்குள்‌ பாய்‌ கதவைத்‌ தாழிட்டாள்‌... 


பின்னர்‌ சன்னல்‌ வழியாக மகன்களை கூக்குரலிட்டாள்‌... 


'ஒடி வாங்கடா... அண்ணன்‌ பாடு... தம்்‌.பி பாடு... என்று 
உஷார்படுத்தினாள்‌... அவர்களும்‌ தாய்‌ சொல்லைத்‌ தட்ட 
விரும்பாமல்‌, திரும்பாமல்‌ பின்பக்கமாய்‌ ஒரு அனுமானத்துடன்‌ 
ஒடி, அம்மா இருந்த அறைக்குள்‌ கதவில்‌ சாய்ந்தபோது, அவள்‌ 
அந்தக்‌ ககவை வேசு 6வேகமாய்த்‌ திறந்து, அத மேவேகத்தில்‌ 
மூடினாள்‌... முத்துக்கனி மட்டும்‌ தரையில்‌ மெழுகுவர்த்தியாய்‌ 
உறைந்து நின்ற முத்துவேல்‌ பக்கம்‌ போய்‌ நின்றாள்‌... 
மாமியார்க்காரி பசுவதை திரும்பிப்‌ பாராமல்‌ கேட்டுக்‌ 
கொண்டிருந்தாள்‌... 

'ஏய்‌ முத்துக்கனி... உள்ளே வா... இல்லன்னா அந்தப்‌ பக்கமா 
ஒடிப்‌ போ... பாவி மொட்டை எந்த 6தரத்துல முழுகாம 
ஆனாளோ எல்லாமே முழுகுது... இந்தாப்பா மாரிமுத்து! ஒண்‌ 
தம்பிய வெட்டனுமுன்னா, வெளியில கொண்டு! கெட்டு... 
ஒனக்கு கோடிப்‌ புண்ணியம்‌... இந்தாப்பா முத்துவேலு! நாங்க 
ஒண்ணும்‌ உன்ன 6ெவெத்தில பாக்கு வச்சு கூப்பிடல... இனக்கு 
இங்க ேேவேலையுமில்ல... வெளியில டேபா... வெளியில போயி 
ஒங்கண்ணன நீ வெட்டு... இல்ல அவன்‌ உன்னை 
கெட்டட்டும்‌... அ.ந்தச்‌ சமயம்‌ பார்த்து, . பாப்பாவும்‌ குரல்‌ 
கொடுத்தாள்‌... அண்ணி, இங்க வாங்க... ஒடிவாங்க... அவங்க 


எப்படியும்‌ போகட்டும்‌... 


மாரிமுத்து, அரிவாளை இப்போது பிரெண்டு? கைகளாலும்‌ 
பிடித்துக்கொண்டு, நிலை குலைத்து நின்ற முத்துமவலை 


52 இ ஈச்சம்பாய்‌ 


தோக்கி குறிபார்த்து நடந்தான்‌... முத்துக்கனி மன்றாடினாள்‌... 
எண்ணாச்சி... எண்ணாச்சி... இது ஒன்தம்பி... வளத்த கடா மாதிரி 
ெட்டிடாத... அப்புறம்‌ நீதான்‌ வருத்தப்ப(?6வ... 


மாரிமுத்துக்கு, எதிர நிற்பவன்‌, எதிரி அல்ல என்பதும்‌ 
அன்‌ தன்‌ கூடப்பிறந்த தம்பி என்பதும்‌ மெல்லப்‌ புரிந்தது... 
ஆனாலும்‌ குருவி பறந்த கிளை ஆடுவதுடபால்‌ ஆவேசம்‌ 
முற்றும்‌ கலையாமல்‌ தம்பியின்‌ தலை முடியை செங்குத்தாய்‌ 
பிடித்துக்‌ சகாண்டு அவனை அநங்குமிங்குமாய்‌ ஆட்டிக்‌ 
கொண்டீட, அரிவாள்‌ வீச்சாய்‌ பேசினான்‌. 


'நாம வாழ்ந்து ககட்ட குடும்பம்‌ என்கிறத மறந்திட்டியடா... 
அப்பா, குடி... கூத்துன்னு இருந்த சொத்த அழிச்சுட்டு குடியிலே 
செத்ததால நம்ம கடி இப்படி ஆய்ச்சுதுன்னு ஒனக்கு எத்தனை 
தடவ சொல்லியிருப்பபன்‌... இ$த அரண்மனை வீட்டுல பிறந்த 
நம்ம அம்மா, நொடிச்சு 6போயிட்டாள்னு, தான்‌ சாப்‌.பிட்ட எச்சில்‌ 
சாப்பாட்ட, அம்மாகிட்ட நீட்டினவள்‌ அந்த நீலி... நானும்‌ 
பக்கத்துலதான்‌ நின்னேன்‌... அன்னைக்கு போட்டோம்‌ சபதம்‌... 
செத்தாலும்‌ சாம்வாம தவிர, இந்த வீட்டுப்‌ படிக்கட்ட மிதிக்க 
மாட்டோமுண்ணு அம்மாவும்‌ தானும்‌ ஒருத்தருக்கு ஒருத்தர்‌ 
சத்தியம்‌ செய்தோம்‌.. அந்தச்‌ சத்தியத்தை 0.பாய்யா 
ஆக்கிட்டியயேடா பாஸி... 

அண்ணனின்‌ முடிப்பிடியில்‌ தம்பியின்‌ கண்கள்‌, துருத்தின. 
மாரிமுத்துவின்‌ அரிவாள்‌ திடப்பட்டு நின்றது... முத்துக்கனி 
இப்பபாது 'எய்யோ... எம்மோ'என்று அவர்கள்‌ இருவரையும்‌ 
சுற்றிச்‌ சுற்றி வந்தாள்‌... 

'சண்ணாரச்சி... ஏஎண்ணாச்சி... இது நீ வளத்த பிள்ள... 


மறத்துடாத'... என்று அவனுக்கு நினைவு படுத்தினாள்‌... அவன்‌ 
மோவாயைப்‌ பிடித்து தாங்கினாள்‌. 


௬. சமுத்திரம்‌ ட்‌. 53 





மாரிமுத்து தம்பியின்‌ முடியைப்‌ பிடித்தக்‌ கையை எடுத்து, 
இன்னொரு கையையும்‌ சேர்த்து, தம்‌.பியின்‌ கழுத்தில்‌ கவுண்‌ 
போல்‌ போட்டுக்‌ கொண்டான்‌... முத்துக்கனியை பார்த்தபடி 
ஐப்‌.பித்தான்‌... 

இவன்‌ பழச மறத்துட்டாம்மா... என்‌ தங்கச்சிங்க 
புல்லுக்கட்டு சுமந்தும்‌, நான்‌ வாடகை வண்டி அடிச்சும்‌ இவன 
படிக்க வச்சோம்‌... அப்போ உயர உயரப்‌ பறந்தாலும்‌ 
ஊர்க்குருவி கழுகாகுமான்னு ஊர்‌ முழுக்கச்‌ சொன்னவள்‌ ஒன்‌ 
மாமியார்‌... ஒன்‌ கொளுந்தன்‌, அடூதா ஒளிஞ்சு கிடக்கானே 
வீராதி வீரண்‌... அவன்‌ காலேஜூக்கு பைக்குல 6பாவான்‌... ௮0த 
காலேஜூக்கு என்‌ தம்பி... ச்சீ... இவனா தம்பி... இந்தப்பய 
கால்தேதேய நடப்பான்‌... ஒரு தடவையாவது பைக்குல ஏறுடான்னு 
சொல்லியிருப்பானா... அ வன்கிடக்கான்‌... இவன்மமேல கண்ணு 
போடுற அந்தப்‌ பாப்பா மட்டும்‌ என்னவாம்‌... நாலு 
வருசத்துக்கு முன்னால்‌ கோவில்‌ திருவிழாவுல, இவன 
பார்த்துட்டு தெக்குத்‌ தெரு மாடத்தி அக்கா பாப்பாவப்‌ 
பார்த்து ஒன்‌ முறை மாப்புள எப்படி ஜம்முனு இருக்கான்‌ 
பாருன்னு சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்டிருக்காள்‌... இடமே இவள்‌, 
'எவன்‌ எனக்கு முறை மாப்புளே... இந்த மாதிர்‌! பச்ச எந்தக்‌ 
காலத்திலயும்‌ பேசாதன்னு இவன்‌ காதுபடமேேவே சொல்லி 
இருக்காள்‌... இவன்‌ என்‌ சம்சாரத்துக்கிட்ட சொல்லி 
குமுறியிருக்கான்‌... அப்ப மட்டும்‌ இல்லாத உறவு இப்போ 
எப்படி வந்துட்டாம்‌:... இவன்‌ எடுத்த எடுப்பிலேயே ஆபிசர்‌ 
ஆகாட்டா இந்த உறவு வந்திருக்குமா... இவன்‌ 6டல்லிக்கு 
ராசாவான்னாலும்‌... எச்சில்‌ தட்டக்‌ காட்டி, எச்சிப்‌ 
படுித்துன துக்காக, சபதம்‌ போட்ட தாய்க்கு பிள்ளைதானே... 


நீட்ய சொல்லும்மா... அப்படியும்‌ ஒன்‌ நாத்தினார இவன்‌ 


௮4 * ஈச்சம்மாய்‌ 





கட்டிக்கணும்முன்னா சொல்லு... நான்‌ இவனை இங்கேயே 
விட்டுட்டு போயிடுறன்‌... 

முத்துக்கனி பதில்‌ சொல்ல முடியாமல்‌ திணறினாள்‌... 
உடன்பட்டால்‌ நியாயக்‌ குற்றம்‌... உடன்படாவிட்டால்‌ வீட்டுக்‌ 


குற்றம்‌... தான்‌ மாட்டிக்‌ கொண்டது போதாதா... 


மாறிமுத்து,. அவளுக்கு பிரச்சனையைக்‌ கொடுத்து 
இரு.ப்பதைப்‌ புரிந்து கொண்டவன்டேபால்‌, தம்பீ! பக்கம்‌ 
திரும்‌.பி.ப்‌ 0 பசிணாண்‌... 


நீ எவளுக்கு ஏங்கிறிமீயா... அவள்‌, தான்‌ மட்டும்‌ 
பதுங்கினதைப்‌ பாத்தியா... ஒப்புக்காவது ஒரு சொல்‌ 
சொன்னாளா... இதுக்குபேர்தான்‌ தெய்வீகக்‌ காதலுன்னா... நான்‌ 
விடமாட்டேண்டா.. அந்தச்‌ சீமைப்பன்றி சொல்றமாதிரி ஒன்‌ 
கல்யாணத்தை நான்‌ வியாபாரமாக்கல... இனக்கு எங்க 
இஷ்டமீமா அங்கே கட்டிக்கோ... எந்தச்‌ சாதியாவும்‌ இருந்துட்டு! 
ூபாகட்டும்‌. சட்டைக்காரியா இருந்தாக்கூட தப்பில்லே... இந்த 
வீட்டுல நீ கட்றதுனால எனக்கு நஷ்டமில்லே... ஆனா இது 
ஒனக்கு புதைமண்‌ வீடு... நம்ம அம்மாவ சேவலப்படுத்திய 
வீடு... பழசை மறக்கலாம்‌... மன்னிக்கலாம்‌... ஆனா அதே பழசு 
புதுசா வேடம்‌ போட்டால்‌ தாமதான்‌ ஒதுங்கிப்‌ போகணும்‌... 
இதையும்‌ மீறி நீ இத்த வீட்டுலதான்‌ சம்பந்தம்‌ எ௫ு?ப்பபேண்ணா 
இந்தா அரிவாள்‌... ஒங்கையாலயே என்ன 6வட்டிப்போடு.... 

மாரிமுத்து, தோளோடு! இடுக்கி வைத்திருத்த தம்பியின்‌ 
வலது கைக்குள்‌ அரிவாள்‌ பிடியை திணித்துவிட்டு, அவனுக்கு 
வெட்ட தலைகொடுப்பவன்போல்‌ தலை குனிந்தான்‌. 
முத்துவேல்‌, குத்துக்கல்லாய்‌ நின்றபோது, மாரிமுத்து முதுகை 
நிமிர்த்தாமல்‌, தலையை மட்டும்‌ நிமிர்த்திப்‌ பேசினான்‌... 


௬. சமுத்தீரம்‌ 55 





'ஏலே... பேடிப்பயல்களா... வெளியில வாங்கடா... ஒங்கல 
ஒண்ணும்‌ செய்ய மாட்டேண்டா... என்‌ தம்பியால... என்னை 
வெட்ட முடியலையாம்‌... நீங்களாவது வத்து வெட்டுங்கடா... 
அவனையாவது வெட்டச்‌ சொல்லுங்கடா... ஏண்ணனால்‌... அவன்‌ 


ஒங்க சொல்லத்தான்‌ கேட்பானாம்‌... 


மாரிமுத்து, பொங்கிவத்த விம்மலை வெளிப்படுத்தப்‌ 
போன வாயை ஒரு குத்துக்‌ குத்தி நிறுத்தினான்‌. ஆனாலும்‌ 
அந்த அதிர்வில்‌ கண்களில்‌ திரண்டு? தின்ற நீர்த்‌ தாரை 
தாரையாய்‌ அருவிப்‌ பெருக்காய்‌ உருண்டது... அவன்‌.திரம்பி 
நடந்தான்‌... அவன்‌ தாளில்‌ ஒரு கை பட்டது. முத்து்‌வேலின்‌ 
கை... இப்போது மாரிமுத்து மனம்விட்டு), வெட்கம்விட்டு 
தம்‌.பியின்‌ கழுத்தைக்‌ கட்டிக்‌ கொண்டு! அழுதான்‌. 

முத்துவேல்‌ அண்ணனை மார்போடு! தாங்கி, தோளோடு? 
சேர்த்து, அ; வனை நகர்த்து நகர்த்தி திரும்பிப்‌ பாராமல்‌ அந்த 
வீட்டைவிட்டு திரும்பிப்பாராமல்‌ வெளியேறினான்‌... 





ஈரத்துணி 


அன்று அலுவலகப்‌ பவுர்ணமி நாள்‌: ஆனாலும்‌ - பட்டப்‌ 
பகலவி£ல$ய உதித்த இந்தப்‌ பவுர்ணமி, அந்த 
அலுவலகவாசிகளில்‌ சிலருக்கு, வளர்பிறைகளின்‌ பரிபூரணம்‌. 
பலருக்ககோ ேதேய்பிறைகளின்‌ துவக்கம்‌... சுருக்கமாகச்‌ 
சொல்லப்போனால்‌, சம்பள நாள்‌. துக்கமாய்‌, துக்கிரியாய்‌, விடை 
தெரியாப்‌ புதிராய்‌, விரக்தியாய்‌, பற்றற்ற பயோகியாய்‌, மீனா 
டபான்ற ஒரு சிலருக்கு மகிழ்ச்சியாய்‌, பல்வேறு மனோ 
வடிவங்களைக்‌ காட்டும்‌ மாதக்‌ கடைசி உழைப்பு நாள்‌. 


அலுவலகப்‌ பொருளாளன்‌ - அதாவது கேஷியர்‌ எனப்படும்‌ 
காசாளர்‌, தசிய வங்கியில்‌ இருந்து, கொண்டு? வந்த பணக்‌ 
கட்டுகளை ஒவ்வொன்றாய்‌ எடுத்து எண்ணிக்‌ 
கொண்டிருந்தான்‌. பியூன்‌ மாரிமுத்துக்கு பொறுமை இல்லை. 
கந்து வட்டிக்காரப்‌ பயல்‌ வரும்‌ முன்னால்‌ இட வேண்டும்‌... தல்ல 
வேளை... நாளையும்‌, மறுநாளும்‌ சனி, ஞாயிறு! திங்கள்‌, 
செவ்வாய்‌ சி.எல்‌., மீதி நாள்‌ பற்றி அப்புறம்‌ யோசிக்கலாம்‌. 
என்ன இந்த முரளி... 


"மூர்லி.... ஒரு கட்டுில... முதல்‌ தோட்டு? நம்பரையும்‌... கடைசி 
தோட்டு நம்பரையும்‌ பார்த்தால்‌ போதுமே... ஏன்‌ தேரத்தை 
வேஸ்ட்‌ செய்யுற?” 


“இடையில நாலைந்து தோட்டுக்களை உருவியிருத்தா 
ஒங்கப்பனா தருவார்‌? 

காசாளன்‌, தோட்டுக்களை எண்ணுவதை விட்டுவிட்டு, 
அவை 6மல்‌ இரண்டு கரங்களையும்‌ கிடுக்கிப்‌ பிடியாய்‌ 


௬. சமுத்திரம்‌ ௫ 8 





போட்டுக்‌ கொண்டு), மீபான மாதம்‌, இன்னொரு அலுவலகப்‌ 
சபொருளாளன்‌, வங்கியிலிருந்து சம்பள நோட்டுக்களை வாங்கி 
வந்து, கால்குலேட்டரில்‌ போட்டுப்‌ பார்த்ததில்‌, கணக்கு சரியாய்‌ 
இருத்ததையும்‌, பட்டூவாடாவில்‌ பற்றாக்குறை ஏற்பட்டதையும்‌ 
பார்த்துவிட்டு அசந்தானாம்‌... பிறகு அத்தனைடபரின்‌ 
சம்பளத்தையும்‌ வாங்கி, நம்பர்படி அடுக்கிப்‌ பார்த்தால்‌ 
மகாத்மா காந்தி படம்‌ போட்ட பல தோட்டுக்களை காணலி 
யாம்‌. 


மூரளி மமற்கொண்டும்‌ விலாவாரியாக விளக்கியபாது, 
மீனா மட்டும அவன்‌ பசுவதை, முகநயங்களோடு? கேட்டாள்‌. 
மற்றவர்கள்‌, அவன்‌ டேபசுவதைக்‌ கேட்பதுபோல்‌ பாசாங்குத்‌ 
தனமாய்‌ தலையாட்டியபடியே கேட்டுக்‌ கொண்டிருந்தனர்‌. 
இன்ஸ்டால்மென்ட்‌ புடவை வியாபாரியைப்‌ பார்த்த மல்லிகா, 
கட்டிய புடவை நழுவிப்‌ போனதுபால்‌ தவித்தாள்‌. மாதச்‌ 
சீட்டுக்காரனைப்‌ பார்த்த சிங்காரம்‌, தானே ஏலத்தில்‌ போகப்‌ 
போவதுபோல்‌ தவித்தான்‌. அப்பளம்‌, மிளகு, முறுக்கு, வடை, 
மிக்ஸர்‌, அவரை, துவரை போன்ற தெநாறுக்குத்‌ தீனி 
வியாபாரியை பார்த்த மாரியம்மா கண்களை மூடினாள்‌; 
திறந்தால்‌ கண்ணீர்‌! எந்த வியாபாரியிடம்‌ சிரித்து சிரித்து 
வாங்கினா$ளா, அந்த வியாபாரியைப்‌ பார்த்து, இந்த 
துப்புரவுத்‌ ததொழிலாளி அழப்‌ 6 பானாள்‌. ஒவ்வாரு 
லெவலுக்கும்‌ ஒரு துக்கம்‌. இதில்‌ மகாப்‌ /பருந்துக்கம்‌ டிரைவர்‌ 
மணிக்குத்தான்‌. 6மலதிகாரியுடன்‌ 6பாய்விட்டு, திரும்பி! வந்து 
பார்த்தால்‌, அவன்‌ மனைவி அலமேலு காசாளன்‌ தாற்காலிக்கு 
எதிர்‌ நாற்காலியில்‌ அமர்த்து காலாட்டிக்‌ கொண்டு? இருந்தாள்‌. 

காசாளன்‌, ஒவ்வொருத்தரையும்‌ சீணியாரிட்டிபடி, சம்பளப்‌ 
பணத்தை கொடுக்க கூப்பிட்டான்‌. கணக்காளரான 


அ.க்கவுன்டன்ட்‌ மீரா, சுருக்கெழுத்தாளப்‌ பண்‌ மல்லிகா, 


566 ஈச்சம்பாய்‌ 





யூ.டி.எபி.,யான சேகர்‌, எஸ்டி.சி,களான மயன்‌, மஞ்சுளா, இத்திரா, 
ராமஜெயம்‌... கடைசியில்‌ மீனா. பிறகு 'கிளாஸ்‌ 6போர்‌' வரிசை... 


மீனா, தேர்‌ நகர்வது£போல்‌ நகர்ந்து, காசாளன்‌ அரக 
பானடூபாது, ெப்திரி சண்முகம்‌ குரலிட்டான்‌... ஒரு 
ஒதுக்குப்புறத்து நாற்காலி மேஜையில்‌ காகிதக்‌ கட்டுக்கள்‌, 
ஊரதுவத்திகள்‌, தடித்த கவர்கள்‌, பிிரசவிக்கப்‌ 0 பாவது போன்ற 
ெஸ்பாட்சீடயரி ரிஜிட்டர்களோடு] தனிக்குடித்தனம்‌ 
நடத்துகிறவன்‌. 


இந்தாப்பா... முரளி... உன்‌ ஆத்தாவுக்கு இப்பபா எப்படி 
இருக்குது?' 

'என்னப்பா நீ... மூஞ்சில அடிச்சாப்பீபால... 

'எங்கம்‌்மா கார்ல அடிபட்டு ஆஸ்பத்திரில இருந்த 
சமயத்துல கேட்காம, 'டிஸ்சார்ஜ்‌' ஆன பிறகு மேகட்கிமற... நீ 
எதுக்கு கேட்கிறன்னு எனக்கு தெரியாதா?" 

“தர்மையா இருக்கிற நான்‌, நேர்மையாய்‌ ம நரடியாக£வ 
கேட்டிருக்கணும்‌! எம்ம்மலத்தான்‌ தப்பு! உங்கம்மா எப்படிப்‌ 
போனால்‌ எனக்கென்ன? இந்த மாதச்‌ சம்பளத்துல 
சொொஸைட்டிக்‌ கடன பிடிக்காத, இ.டி., ப. மன்ட்ல பிடிச்சால்‌ 
போதும்‌!" 


“என்கிட்ட எதுவும்‌ பேசாத. சொஸைட்டிக்‌ கடன தயவு 
தாட்சண்யம்‌ இல்லாமல்‌ பிடிக்கணுமுன்னு டப்டி டைரக்டர்‌ 
சொல்லிட்டார்‌.” 

"அவர, எப்படி, யார்‌ சொல்ல வச்சிருப்பாங்கன்னு எனக்கும்‌ 
தெரியும்‌. ௮அவரைய, உங்கிட்ட வேற மாதிர்‌ சொல்ல 
வைக்கிமீறன்‌ பார்க்கிறியா?” 


௬. சமுத்திரம்‌ ௬ 59 





“நீ இவ்வளவு சொல்றதால, அத டப்டி டைரக்கடர, தீ 
இன்னும்‌ கணக்கு காட்டாத இி.பி!.எப்‌., அட்வான்ஸ்‌, எல்‌.டி.சி., 
கணக்குக்குக்‌ கொண்டுவராத ஒன்னோட வெள்ள நிவாரணக்‌ 
கடன்‌, பெஸ்டிவல்‌ அட்வான்ஸ்‌, சைக்கிள்‌ லோன்‌... 


இதுங்களையும்‌ பிடிடான்னு சொல்ல வைக்கட்டுமா?” 


“கோவிச்சுக்காத கண்ணா... சும்மா ஒரு பேச்சுக்குத்தான்‌... நீ 
சொல்றதையெல்லாம்‌ பிடிச்சா நான்‌ கோவிந்தாதான்‌. ஏதா 
ேபேசிட்டன்‌... நீ இல்லாட்டி யாரு எனக்கு உதவறதுக்கு 
இருக்காங்க...” 

“அப்படி வா வழிக்கு” 


எப்போதும்‌ உரத்த குரலில்‌ பேசும்‌ சண்முகமும்‌, பாடி 
வைத்துப்‌ பேசுவதில்‌ நிபுணனான முரளியும்‌, எங்‌ேக அடித்துக்‌ 
கொள்ளப்‌ போகிறார்கமளோ என்று, குத்துக்கல்லாய்‌ இருந்த 
எல்லாரையும்‌. பதறிப்‌ பார்த்த மீனா, இப்போது, குறுஞ்‌ 
சிரிப்பாய்‌ சிரித்தாள்‌. முரளி நீட்டிய காகிதக்‌ கட்டுக்களை அ/வள்‌ 
காணாமலே நின்றடீபாது, தனியறையில்‌ கனகசபாபதி 
வெளிப்பட்டார்‌. அவரைப்‌ பார்த்துவிட்டு, டிரைவர்‌ மணியின்‌ 
மனைவி ஓடி ஒளிந்து கொண்டாள்‌. அவர்‌, சுற்றுமுற்றும்‌ 
பார்த்துவிட்டு கேட்டார்‌. பதவிக்டேகற்ற கனத்த குரல்‌... 
குரலுக்கேகேற்ற தடியுடம்பு... 

“என்ன கலாட்டா? பயயோல்‌... நீங்கள்லாம்‌ யாருய்யா? 
கடன்காரக்‌ கிராக்கிகளா? வெளிய போய்‌ நில்லுங்கய்யா... இது 
என்ன சத்திரமா? சாவடியா? முரளி... இங்கே என்னமோ சத்தம்‌ 


கேட்டது? 


“ஒண்ணுமில்ல சார்‌... புதுசா வேலைக்கு சேர்ந்த மீனாவுக்கு 
இது முதல்‌ சம்பளம்‌! அதனால்‌ ஸ்வீட்‌, காரம்‌, காபி? கேட்டோம்‌.” 


“அப்படியாப்பா சண்முகம்‌!" 


ற ஈச்சம்பாய்‌ 





“அமீததான்‌ சார்‌” 


நிர்வாகக்‌ கிழவர்‌, மீணாவைப்‌ பார்த்தார்‌. பிரகாசமாய்‌ 
வெளிப்பட்ட அவள்‌ கண்களையும்‌, உள்ளடங்கிய பற்களையும்‌, 
அச்சம்‌, மடம்‌, நாணம்‌, பேதமை என்பார்கடள - ௮ த்தனையும்‌ 
மொய்த்த அவள்‌ முகத்தையும்‌ பார்த்த அவரது சுண்கள்‌, 
மார்பகத்திற்கு வந்ததும்‌ மூடிக்கொண்டன. சிவ சிவ' என்று 
வாயைப்‌ €ேபேச வைத்தன. பின்னர்‌, மனதிற்குள்‌ கஷ்டப்பட்டு), 
அவளை ஒரு மகளாய்‌ பாவித்துக்‌ கொண்டார்‌. முரளி, சண்முகம்‌ 
சொன்னதை நம்பாதவர்போல்‌, தனது காதுகளைத்‌ தடவிய 
படியே, மீணாவைச்‌ சாக்காக வைத்துக்கொண்டு, அத 


மீனாவிடம்‌ கட்டார்‌... 
“இதந்த ஆபீஸ்ல எந்தப்‌ பிடிப்பும்‌ இல்லாமல்‌ சம்பளம்‌ 
வாங்குற முதல்‌ எம்ப்ளாயி நீதான்‌!" 


கொஞ்ச நாளாய்‌, நிர்வாக அதிகாரியிடம்‌ டூ விட்டிருந்த 
மல்லிகா! நிவை டாவு ஆக்க நினைத்தாள்‌. அவளுக்கும்‌ 
மீனாமீவ சாக்கு... 

“இந்தப்‌ பொண்ணு பிரில்லியண்ட்‌ கேர்ள்‌ சார்‌! வேலையில 
சுட்டி. அதோட லக்கி கேர்ள்‌! சர்வீஸ்‌ கமிஷன்‌ பரீட்சையில்‌, 
சடு£த்த எடுப்பிலேயே நல்ல வேலையா வாங்கிட்டாள்‌! 
ேவேலையில்‌ சேர்ந்த மறுவாரூம கல்யாணம்‌! இப்பபா 
'பேோகமிஷன்‌' சிபாரிசுல இவள்‌ சம்பளம்‌ எங்கேயோ பாகப்‌ 
பாகுது." 

“குட்‌... வெரிகுட்‌... 

நிர்வாக அதிகாரி, மீணாவைப்‌ பார்க்காமல்‌, மல்லிகாவைப்‌ 
பார்த்து, “உண்னை மச்சினேன்‌'' என்பது மாதிறி 'குட்‌' 
சொன்ன டீபாது, மீனா, தாணங்கலந்த நளினத்துடன்‌, 
கண்களைத்‌ தாக்கியும்‌, தாழ்த்தியும்‌ விபரம்‌ சொன்னாள்‌: 


௬. சமுத்தீரம்‌ ந 6 





“அவர்‌ வரதட்சணைடய வாங்கல சார்‌... வேண்டான்னுட்டார்‌ 
சார்‌...” 

“குட்‌... ஆம்பளைன்னா அப்படித்தான்‌ இருக்கணும்‌! என்‌ 
சம்பளம்‌ என்னய்யா ஆச்சு சம்பளமுன்னு வந்தால்‌ நான்‌ 
ஜூனியர்‌... 

'வழக்கப்படி ஒங்க ஞரூமுக்குள்ள வந்துதானே கொடுப்பேன்‌! 
கொண்டு வாறன்‌ சார்‌! இப்பவே சார்‌...இமிடியேட்லி சார்‌... 

'ஏய்யா... ஏ.ஒ.,ன்னா ஜோக்கக அடிக்கப்படாதா? அப்புறமாய்‌ 
கொண்டு? வா...” 


நிர்வாக அதிகாரி உள்ளே போய்விட்டார்‌. கடன்கார 
ஆசாமிகளோடு, புதிதால்‌ வந்த கத்து வட்டிக்காரனும்‌ பசர்ந்து 
கொண்டு அனைவரும்‌ உள்ளே வந்தனர்‌. டிரைவர்‌ மணியின்‌ 
மனைவி எங்கிருந்தோ ஓடி வந்தாள்‌. முரளி, மீனாவைக்‌ 
கெஞ்சினான்‌. 

“அவர்கிட்ட வாய்‌ தவறிச்‌ சொல்லிட்டீடன்‌. ஸ்வீட்‌, காரம்‌ 
வகையறாவுக்கு ஒரு ஐம்பது ரூபாய்‌ தர்றீங்களா?' 

“இன்னாப்பா முரளி... அந்தப்‌ பாப்பாவை 'லஞ்ச்‌' வாந்கிக்‌ 
கொடுக்கச்‌ சொல்லு. வரதட்சணை மேகட்காத மாப்பிள்ளை 
லேசாய்‌ கிடைத்திருக்கே" 

“நீயெல்லாம்‌ இருக்கியே... ஊரான்‌ வீட்டு? தெ.ய்யே” 

மீனா மேற்கொண்டு முரளியைப்‌ பேச விடாது சொன்னாள்‌: 
இப்போ ஸ்வீட்‌, காரம்‌ நாளைக்கு லஞ்ச்‌ தயவு செய்து 
மத்தியான சாப்பாடு! கொண்டு! வராதீங்கோ' 


“அப்பாடா... எனக்கு கால்‌ கிலோ அரசி மிச்சம்‌ 


62 ட்‌. ஈச்சம்பாய்‌ 





வயிற்றைத்‌ தடவியபடியே சிரித்துக்‌ கொண்ட மணியின்‌ 
மனைவியை எல்லாரும்‌ அசிங்கமாய்‌ பார்த்தபோது, மீனா 


வினவினாள்‌: 

“எவ்வளவு பணம்‌ வேணும்‌ முரளி சார்‌?" 

முரளி, அலுவலகத்தாரின்‌ முகம்‌ பார்த்து எண்ணினான்‌. 
டெபுடி டைரக்டரையும்‌, நிர்வாக அதிகாரியையும்‌ 'காக்க 
வைப்போர்‌' பட்டியலிலும்‌, அன்று அலுவலகம்‌ வராதவர்களை 
காத்திருப்போர்‌ பட்டியலிலும்‌ மசர்த்துக்ககொண்டு 
பதிலளித்தான்‌. 

“ஒரு இநூறு ஆகும்‌! நம்ம ேகேன்டீன்லமய வாங்கிக்கலாம்‌... 
மற்றபடி மட்டன்‌... சிக்கன்‌... வெளியில வாங்கிக்கலாம்‌" 

“இத்தாங்க இதநூறு” 

“நாளைக்கு கொண்டு! வாங்க” 

“நாளைக்கு 6ேலேட்டா வருவேன்‌. ஏ.ஓ.,கிட்ட ஒன்‌ அவர்‌ 
பர்மிஷன்‌ வாங்கிட்டடன்‌. அதனாலதான்‌... லஞ்சுக்கு 
முன்கூட்டியே ஏற்பாடு] செய்யணுமே... வச்சுக்கங்க சார்‌" 

“ஆமா... தெரியாமத்தான்‌ கேட்கூறன்‌ ஏ.ஓ.,கிட்ட பர்மிஷன்‌ 
கேட்டால்‌ போதுமா? அப்போ அக்கவுண்டன்ட்டான தான்‌ 
எதுக்கு இருக்கன்‌?" ப 

“சாரி மடம்‌... 'ஒன்‌ அவர்‌ பர்மிஷன்‌ கொடுங்க மேடம்‌... 


மீனாவிடம்‌ பணம்‌ வாங்கிக்‌ கொண்ட முரளி?! உட்பட 
எல்லாரும்‌ சிரித்தனர்‌. 

அக்கவுண்டன்ட்‌ மேடம்‌, அவளை சூடாகப்‌ பார்த்தாள்‌. 
கிண்டலடிக்கிறாளா... இல்லை... அவள்‌ முகத்தில்‌ எந்த 
வில்லங்கமும்‌ இருப்பதாய்‌ தெரியல நானும்‌, தனியாய்‌ 


௬. சமுத்திரம்‌ * 63 





கேட்டிருக்கணும்‌... சொல்கிற 6வலை எல்லாவற்றையும்‌ 
செய்கிறவள்‌... மல்லிகாவ மாதிரி காட்டி இல்ல. 


மீனா புறப்படுவது வரைக்கும்‌ காத்திருந்த அக்கவுண்டண்ட்‌ 
மீரா, அவளோடு அலுவலகத்திலிருந்து வெளிப்பட்டாள்‌. 
பிராயச்சித்தமாக, அவள்‌ தோளில்‌ கை போட்டபடியே, 
“சாரிம்மா... இந்த மல்லிகாவுக்கு உறைக்கட்டுமுன்னு... 
உன்கிட்ட பீேபசிட்டடன்‌.'' என்றாள்‌. மீனா, அதைப்‌ 
சபொருட்படுித்தாமலல பேசினாள்‌: 

“அவரு, காலையில்‌ ஏழு மணிக்கு புறப்பட்டு, அ.பீஸ்ல 
இருத்து, அப்படியே ஈவினிங்‌ காமீலஜ்‌ போயிட்டு), நைட்‌ 
திரும்பறதுக்கு பதினோரு மணியாயிடுது 6மடம்‌...” 

“அதனாலதான்‌ இன்னும்‌ 'முழுகிக்‌ கிட்ட இருக்கியா?” 

'போங்க மேடம்‌... வீட்ல ஒர போர்னு சொல்ல வந்தன்‌. 
ஆர்‌ தணால 'ஒரு 'டிவி' வாங்கலாமுன்னு தன்‌ த்‌ேதன்‌. தவணை 
மூறையில வாங்கலாமா மமடம்‌...' 

“தாராளமாய்‌... எனக்கு தெரிந்த பங்குக்கு கூட்டிட்டு? 
போறன்‌. கன்சூமர்‌ லோன்‌ விண்ணப்பத்துல உன்‌ மாதச்‌ 
சம்பளத்துல பிடித்து தவணைப்‌ பணத்தை அனுப்புறதாய்‌, 
நம்ம நிர்வாக அதிகாரி எழுதிட்டால்‌ போதும்‌. இருபதாயிரம்‌ 
ரூபாய்‌ வரை கடன்‌ வாங்கலாம்‌. அப்புறம்‌ என்ன? இரு 
வாரத்துல 'டிவி'யோட, மடப்‌ நிக்கார்டரும்‌, -இன்‌-ஒண்ணும்‌ 
வாந்கலாம்‌' 

பத்தரைக்கு மேல்‌, 'ஒலியும்‌ ஒளியும்‌, இருக்குதா மேடம்‌?' 

ஏன்‌ கேக்குற? மூடு? தேவைப்படு]தா?' 


'அவருக்குத்‌ தவை 


௫ ஈச்சம்பாய்‌ 





நாற்பது வயது மீரா, அவள்‌ முதுகைத்‌ தட்டிக்‌ கொடுத்தாள்‌. 

வீட்டுக்கு வீடு மூடில்லதான்‌' என்று சொல்லிச்‌ சிரித்தாள்‌. 
வெறுமைடயோ... போறுமைடயா... 

அலுவலகத்திற்கு அருகேமய உள்ள தன்‌ வீட்டிற்கு பொடி 
நடையாய்‌ நடக்கப்‌ போன மீனா, நின்ற இடத்திலேய 
நின்றாள்‌. அதோ வருகிறேேத ஆட்டோ, அதில்‌ போய்‌ 
அப்பாவைப்‌ பார்த்துவிட்டு வரலாமா? அவர்‌ கையில்‌ 
பணத்தைக்‌ கொடுத்துவிட்டு, காலில்‌ விழுந்து ஆசீர்வாதம்‌ 
வாங்கலாமா... 


எட்மீபர்ப்பட்ட அப்பா... பெண்டாட்டி சத்தால்‌, புருஷன்‌ 
புது மாப்பிள்ளை என்கிற பழமொழி இருக்கிற நாட்டுல... 
நாற்பது வயதிலேயே மனைவியை பறிகொடுத்தாலும்‌, 
மறுமணம்‌ செய்யாத பெருத்துறவி. பத்த மகள்கள்‌ முப்பது 
வயதைத்‌ தாண்டினாலும்‌, அவர்களின்‌ வருமான வரவு 
களுக்காக, திருமணநங்களைத்‌ தள்ளிப்போடும்‌ சுரண்டல்‌ 
தந்தையர்‌ உலகில்‌, இவர்‌ அத்திப்பூ தந்தை... 

இப்போ எதுக்கு கல்யாணம்‌? என்று இவள்‌ மறுத்தபோது, 
“நல்ல பையன்‌... நல்ல லட்சணம்‌... நல்ல வலை... அதோட 
வரதட்சணை வேண்டாமுன்னு சொல்கிற முற்டீபாக்கு 
வாலிபன்‌. இப்படிப்பட்டவன்‌ எங்கேயும்‌ கிடைக்க மாட்டான்‌. 
இத்த வீட்டுச்‌ சமைய எனக்கு சுவை. நீ சுமக்கப்படாது என்று 
அறிவுறுத்தியவர்‌. 

பையன்‌, நல்லவன்‌ என்கிற சாக்கில்‌, கையைக்‌ கட்டிக்‌ 
கொண்டிருக்காமல்‌, இருபது பவுன்‌ தகை பபாட்டவர்‌... 
கல்யாணச்‌ செலவை ஏற்றுக்‌ கொண்டதோடு, கட்டில்‌, பீரோ 


இத்யாதிகளை வாங்கித்‌ தந்தவர்‌. 


௯. சமுத்திரம்‌ 8௪ 65 


மீனாவுக்கு, அ௮.ப்.ப£வ அப்பாவைப்‌ பார்க்சு வேண்டும்£பால்‌ 
தோன்றியது. ஆனாலும்‌, அத்த ஆட்டீடோவைப்‌ பபால்‌, அந்த 
ஆசையையும்‌ திருப்பி விட்டாள்‌. நாளைக்கு ஒரு மீமாதிரம்‌ 
வாங்கிக்‌ கொண்டு, அப்பாவைப்‌ பார்க்க வேண்டும்‌. அவர்‌ 
முகத்தில்‌ ஏற்படும்‌ ஆனந்த ஆச்சரியத்தை ரசித்துப்‌ பார்க்க 
வண்டும்‌. தங்‌ைக மேவேதாவுக்கு, அவள்‌ இதுவரை 
போட்டறியாமல்‌ ஏங்கும்‌ நைட்டியை வாங்கிப்‌ போகவேண்டுும்‌. 


தம்பிக்கு ஒரு நல்ல பேபேனா. அடிக்கடி பேனாவை 
தொலைக்கிறவன்‌... இதைத்‌ தொலைக்கிறது வாங்கிக்‌ கொடுத்த 
அக்காவைத்‌ தொலைக்கிறது மாதிரின்னு சொல்லணும்‌. 
அய்யய்டூயா... அபசகுணமாய்‌ பேசப்படாத. அவனுக்குத்‌ 
தெரியாதா என்ன? கணவனோடு, புதுக்குடித்தன வீட்டுக்கு 
போனபோது கட்டிப்பிடிச்சு அழுதவனாச்்‌௪. 


இவர்‌ மட்டும்‌ என்னவாம்‌? 'டி' 6பாட்டு? பேசாதவர்‌... 
சொல்லுக்கு சொல்‌ அம்மாதான்‌. இந்த வயசுலேமய அவ்வளவு 
நிதானம்‌. அவரது ஆறடி உயரத்தில்‌, படகுபோல்‌ படர்ந்த 
மார்பில்‌ சாய்வதத ஒரு தனிச்‌ சுகம்‌. அந்த உருளைத்‌ மதக்கு 
மார்பில்‌, செடியாய்‌ படர்வது, சுகத்துள்பள ஒரு சுகம்‌. நிஜமாவே 
நான்‌ கொடுத்து வைத்தவள்‌. பிசிராந்தையாரின்‌ நவீன பெண்‌ 
வடிவம்‌. 


மீனா, தனது இலக்கிய நயத்தில்‌, தண்னைத்தான 
கண்டு பிடித்தபடி நடந்தாள்‌. தானாய்‌ சிரித்தபடி நடந்தாள்‌. 
எதிமர மீ பருந்துகளும்‌, ஆட்டடோக்களும்‌ மறைந்து, அப்பா, 
அவர்‌', அலுவலகம்‌ என்று ஒவ்வொரு வாகனமும்‌, 
ஒவ்வொருவரின்‌ உருவமாய்‌ தோன்றின. இதனால்‌ 
சாவுக்கிராக்கி...  சொல்லிக்கினு வந்துட்டியா? போன்ற வசவுகளை 
காதில்‌ வாங்காமலே வீட்டுப்‌ பக்கம்‌ வந்து விட்டாள்‌. என்ன 
அதிசயம்‌? ஏழாவதா... எட்டாவதா... 
எ: 


டி * ர்ச்ச்ம்பாய்‌ 





அத்த வீட்டு! வளாகத்தில்‌ நுழைந்த மீனா, இரண்டாவது 
பத்தியில்‌, உள்ள தன்‌ வீட்டு வாசலில்‌, 'அவர்‌' நிற்பதைப்‌ 
பார்த்தாள்‌. ஒடிப்போய்‌, 'அவர்‌' கையைப்பிடித்துக்‌ ககொண்டாள்‌. 
அக்கம்‌ பக்கம்‌ பார்த்துவிட்டு), குதிகாலில்‌ நின்றபடியே, அவன்‌ 
மோவாயில்‌ வாய்‌ பதித்தாள்‌. அவனை உள்ளே தள்ளிக்‌ 
கொண்டு போய்‌ கட்டிலில்‌ தள்ளினாள்‌. என்‌ சுண்ணை 
நம்பலாமா?' என்று சொன்னடேபாது, அவன்‌ ஆமாம்‌ 
என்பதுபோல்‌, அவளை இழுத்து மார்‌.பில்‌ மீபாட்டுக்‌ கொண்டு? 
விளக்கமளித்தான்‌. 

“இன்னிக்கு '6ப மடயா...' ஈவினிங்‌ காேலேஜ்‌ ஏழு 
மணிக்குத்தான்‌ துவங்கும்‌... அப்புறம்‌ சம்பளம்‌ வாநங்கிட்டியா?” 

அவள்‌, மார்பைத்‌ தட்டிக்‌ காட்டியபோது, அவன்‌, அந்த 
மார்பகத்திற்குள்‌ கைவிட்டு, ஒரு கவரை எடுத்தான்‌. அதன்‌ 
நுனியைக்‌ கிழித்து, காகிதங்களை எண்ணினான்‌. பிறகு, 
அவளை மென்மையாய்‌ அப்புறப்‌்படுத்திவிட்டு, பீரோமேல்‌ 
உள்ள கால்குடலட்டரை குடைந்தான்‌. குழைவாகத்தான்‌ 
கேட்டான்‌: 


“என்ன்‌ மீனு! கணக்குப்படி உனக்கு மூவாயிரத்து இருபது 
ரூபாய்‌ வரணும்‌. ஆனால்‌, அறுதூறு ரூபாய்‌ குறையுது?” 

“அதுவா... ஏனக்கு நல்ல வேலையாய்‌ கிடைச்சதுக்கு... ஆபீஸ்‌ 
சினீயர்களுக்கு இன்னிக்கு ஸ்வீட்‌, காரம்‌ வகையில தூறு 
ரூபாய்‌ செலவு! எனக்கு தல்ல மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு 
நாளைக்கு அவங்களுக்கு லஞ்ச்‌, அது ஐநூறு சூபாய்‌.. ஆக 
ீமாத்தம்‌ அறதூறு ரூபாய்‌... 


“பசறத தெரிஞ்சுதான்‌ பசியா?” 


“எப்பவுமா இப்படி செலவழிக்கப்‌ போறன்‌? இந்த மாதம்‌ 
மட்டும்தானே. இன்னைக்கு காமலஜுக்கு முழுக்கு மீபாடுங்க! 
பிச்சர்‌... இல்லாட்டா பீச்சுக்குப்‌ போயிட்டு வருவோம்‌." 


௬. சமுத்திரம்‌ ௭ 





'அவர்‌' அவளருகே வந்தான்‌. படுக்கையில்‌ ஒருக்களித்துக்‌ 
கிடத்தவளை தலையைத்‌ தூரக்கி, இருக்க வைத்தான்‌. கண்‌ பக்கம்‌ 
விரலாட்டிப்‌ பேசினான்‌: 

“அவங்க மிளகாய்‌ அரைக்கிறதுக்கு, நீய, உன்‌ தலையை 
கொடுத்திருக்கிய! என்‌ கஷ்டம்‌ தெரிந்தால்‌ இப்படி 
செய்வியா? பேசாமல்‌ லஞ்ச்சை மேகன்சல்‌ செய்‌... தின்னிப்‌ 


பயல்கள்‌...” 


“எப்படிங்க கேன்சல்‌ செய்ய முடியும்‌? எனக்குன்னு ஒரு முகம்‌ 
வேண்டாமா?” 


“மொதல்ல தாலி போட்டவன்‌ முகத்தைப்‌ பார்‌! உன்‌ 
கல்யாணத்துக்கு வாங்குன கடன்‌ இருபதாயிரம்‌ இருக்குது. 
உனக்கு தாலி செய்ய வாங்கின கடன்‌ பத்தாயிரம்‌ ரூபாய்‌... 
காலேஜ்ல எம்‌.பி.ஏ., சீட்‌ வாங்க கொடுத்த லஞ்சத்‌ 2தாகை 
பதினையாயிரம்‌... இவ்வளவு கடனையும்‌ அடைக்கணுமே. நீ 
இப்படி தான்தோன்றித்தனமா செலவழிச்சால்‌ எப்படி? 

“என்னங்க... பெறிய பெரிய வார்த்தையா பேசுறீங்க? ஆபீஸ்‌ 
மூலம்‌ 'டிவி' செட்‌, 6ரடியா சட்‌ வாங்கலாமுன்னு 
நினைச்சன்‌. 6 பங்க்ல, கன்சூமர்‌ மீலான்‌ இருபதாயிரம்‌ 
தருவாங்களாம்‌. நீங்க என்னடான்னா என்‌ எதிர்பார்ப்புக்கு 
எதிரா பேசுறீங்களே?” 

கட்டியவன்‌, கட்டிலில்‌ மீண்டும்‌ உட்கார்த்து, கட்டியவளைத்‌ 
தழுவிக்‌ கொண்டான்‌. அவளை மார்போடு? கவிழ்த்து, அவள்‌ 
உச்சந்தலையில்‌ முகம்போட்டு, அவள்‌ பிடறியை வருடிக்‌ 
கொடுத்தபடியே பாராட்டினான்‌. 


"நிஜமாவே நீ என்னை விட புத்திசாலி. வேலையில்‌ ௦சர்ந்த 
உடனேயே இருபதாயிரம்‌ ரூபாய்‌ கடன்‌ வாங்கணுமுன்னு 


6 *௱ ஈச்சம்பாய்‌ 





தோணி இருக்குது பாரு. பேங்க்ல வாங்குற கடனுக்கு டிவி, 
டூ இன்‌ ஒன்‌' வாங்குறதாய்‌ ரசீது கொடுக்கிறது பேரிய 
விஷயமில்ல... எனக்குத்‌ தெரிஞ்ச கம்பெனி இருக்குது. இந்து 
சதவிகிதம்‌ கமிஷன்‌ கொடுத்துட்டால்‌, சூப்பர்‌ கம்ப்யூட்டர 
வாங்கினதாக்கூட ரசீது கொடுப்பாங்க. பேபேங்க்கு ரசீதை 
காட்டினா போதும்‌... 'டினி' வாங்க வேண்டாம்‌... இதுல கிடைக்கிற 
இருபதாயிரம்‌ ரூபாய்ல உன்‌ தாலி கடனையும்‌, கல்யான 
செலவுல பாதிக்‌ கடனையும்‌ அடைச்சுடலாம்‌! அப்புறம்‌ 
இருக்கவே இருக்குது... பே கமிஷன்‌... உனக்கு சம்பளத்துல ய 
ஆயிரத்து இநூறு கூடும்‌! எதுக்குமே திட்டம்‌ போடணும்‌! 
திட்டம்‌ போட்டு" செய்யற எந்த காரியமும்‌ சக்சஸ்தான்‌...' 

கட்டியவன்‌, மாலை2நரக்‌. கல்லூரியின்‌ நினைப்பில்‌, 
கட்டப்பட்டவளை கட்டிலில்‌ மல்லாக்கப்‌ போட்டான்‌. அ௮/வள்‌ 
குப்புறப்‌ புரள்வதைப்‌ பார்க்காமலே எழுந்து பீரோவைத்‌ 
திறத்தான்‌. இன்னொரு சாவி எடுத்து, அதன்‌ உள்‌ அறையைத்‌ 
திறந்து, மீனாவின்‌ சம்பளக்‌ கவரை வைத்துவிட்டுப்‌ 
பூட்டினான்‌. 

அவனுக்கு மீனாவிடம்‌ சொல்லிக்‌ கொள்ளக்கூட டத.ர.மில்லை. 
கல்லூரிக்கு 6 நரம்‌ தவறாமல்‌ 6 பாகிறவண்‌... அதற்காக இதூரறு 
ரூபாய்‌ அவார்ட்‌ வாங்கப்‌ போகிறவன்‌. அதோடு? சுவையான 
பாடம்‌... ஏம்‌.பி.ஏ., மாஸ்டர்‌ ஆப்‌ பிசினஸ்‌ அட்மினிஸ்ட்டரஷன்‌. 
அதாவது வணிகத்தனத்தில்‌ பட்ட மேற்படிப்பு... 


- இணாகஸர்‌ - தீயாவாளி மலா்‌ 7587 


கட்டக்‌ கூடாத கழ்‌.காரம்‌ 


மீனாட்சி, வீட்டுக்கு வெளிய, காலிங்‌ பெல்லை அழுத்தி 
அழுத்திப்‌ பார்த்து அலுத்து, மின்சாரக்‌ கோளாறாக இருக்கலாம்‌ 
என்று நினைத்து, கதவைத்‌ தாம்‌ தூரம்‌ என்று தட்டினாள்‌. அது 
வாசலுக்கு மூடியாகவே இருப்பதைப்‌ பார்த்துவிட்டு, 
ஒருவேளை உள்ளே மனிதக்‌ கோளாறா என்று சந்தேகப்பட்டு), 
கதவில்‌ பொருந்தியுள்ள லென்ஸ்‌ மாதிரியான வட்டக்‌ 
சண்ணாடி வழியாகப்‌ பார்த்துவிட்டு, பின்னர்‌ காலிங்‌ 
பெல்லையும்‌, கதவையும்‌ அழுத்திப்‌ பிடித்தும்‌, அழுத்தமாய்‌ 
அடித்தும்‌ அல்லாடிக்‌ கொண்டிருந்தபோது, லட்சுமி மாமி, சத்தம்‌ 
சங்கமிக்காத குளியலறையில்‌, கணவரின்‌ ஆடைகளையும்‌ தன்‌ 
துணிமணிகளையும்‌ துவைத்து முடித்துவிட்டு” கல்லில்‌ மதய்த்த 
மஞ்சளை முகமெல்லாம்‌ அப்பி, ஷவர்பாத்தைத்‌ திறந்து, 
மலூற்றாய்‌ வந்த நீர்ச்‌ கருளில்‌, தலையாடிக்‌ 
சகொண்டிருத்தபாது - ்‌ 
ப பஞ்சாபமகேசன்‌, கட்டிலில்‌ உட்கார்ந்தபடியே, ஒரு தொள 
தொளப்‌ பபேண்டைச்‌ சிரமப்பட்டு, உடம்புக்கு மேல்‌ 
பூட்டிவிட்டு, கொடியில்‌ தொங்கிய ஒரு சிலாக்‌ சட்டையை 
எடுப்பதற்காக, கட்டில்‌ விளிம்பில்‌ கையூன்றி, பல்லைக்‌ கடித்து, 
மூச்சையடக்கி, பெரும்‌ பாடுபட்டு), தம்‌ உடம்பைத்‌ தானே 
தூக்கி நிறுத்தி, சுவரில்‌ கை வைத்தபடி தத்தித்‌: தத்தி நடத்து 
கொண்டிருந்தார்‌. 

கதவு தட்டப்பட்ட சத்தத்தைப்‌ பார்த்துச்‌ சிறிது 
திதானப்பட்டார்‌. பிறகு, அது, மனைவி துண்‌ துவைக்கிற 
சத்தம்‌ என்று அவராகவே அனுமானித்து, பல்லி மாதிர்‌), சுவரில்‌ 


70 * ஈச்சம்பாய்‌ 





கைகளை அப்பியபடி, கால்களை நகர்த்தப்போனார்‌. அதற்குள்‌ 
காலிங்பெல்‌ ஒலியும்‌, கதவோசையும்‌ விநோதமான இசையாய்‌ 
கேட்பதை உள்ளூறப்‌ பருகினார்‌. "யாரோ வந்திருக்கா. அட 
கடவுளே! எவ்வளவு நேரமாய்க்‌ காத்துண்டு இருக்காளோ?" 

பஞ்சாபகேசன்‌, தமக்கே கேட்காத குரலில்‌ பதறியடித்துச்‌ 
'சத்தம்‌' போட்டார்‌. 

“லட்சுமி, யாரோ வந்திருக்கா, பாமரன்‌. யாடீரா வெளில 
காத்துண்டிருக்கா. ஏய்‌ லட்சுமி, லட்சுமீ ஈ...ஈ...ஈ..." 


லட்சுமி மாமிக்கு, கணவர்‌ கூப்பிட்டது கேட்கவில்லை. 
அடுப்பு வேலையை முடித்துவிட்டு), ஆடைகளைத்‌ துவைத்து 
விட்டு, வேலை முடிந்த திருப்தியில்‌ சசசசவென்றிருந்த 
உடம்பில்‌, அருவிபோல்‌ தண்ணீர்‌ படும்போது எவ்வளவு சுகம்‌! 
எவ்வளவு குளிர்ச்சி! காலைதோறும்‌ பாத்திரங்களைக்‌ 
சுழுவும்போதும்‌, வீட்டைக்‌ கூட்டும்போதும்‌, குளிக்கப்‌ 
மீபாகிமீறாம்‌, குளிக்கப்‌ 6 பாகிறோம்‌' என்ற ஆனத்த 
எதிர்பார்ப்பில்‌ அத்தனை வேலைகளையும்‌ அத்துபடி ய்ச்‌ 
செய்து பழக்கப்பட்ட மாமிக்கு, வெளியே ஒலித்த சத்தம்‌, 
குளியலறைக்குள்‌ ஒலித்த நீர்ச்சத்தம்‌ போல்‌ தோன்றியது. 
போதாக்குறைக்குத்‌, தன்‌ நெடிய கூந்தலைக்‌ காதுகளை 
மூடும்படி பரப்பிவிட்டு மாமி நீரில்‌ லயித்துக்‌ 
கொண்டிருந்தாள்‌. 

பஞ்சாபகேசணால்‌ ிபொறுக்க முடியவில்லை. கொடியில்‌ 
கிடந்த ஸிலாக்‌ சட்டையைக்‌ கைப்பற்றிய கையோடு, சுவரில்‌ 
கைப்பதித்துத்‌ தத்தித்‌ தத்தி நடத்தார்‌. அங்கும்‌ இங்குமாய்‌ 
ஆடிய தலையைச்‌ சுவரோடு சேர்த்து அமுத்தியபடியே, மல்ல 
மல்ல கால்களை நகர்த்தி நகர்த்தி, கைகளை ஊன்றி ஊன்றி, 
வரவேற்பறைக்கு வந்தார்‌. பலமான கதவோசைனய்க்‌ கேட்டுக்‌ 


௭௬. சமுத்திரம்‌ ௫ 71 





காதுகளைக்‌ குவித்தபடி வந்துட்டன்‌, வந்துட்டடண்‌ என்று 
கூவியபடியே நகர்கிறார்‌. வரவேற்பறையிலிருந்து, கதவுக்குப்‌ 
ேோபோவதற்குக்‌ கையூன்றச்‌ சுவர்‌ இல்லை. நடந்துதான்‌ போக 
வேண்டும்‌. அவரைப்‌ பொறுத்த அளவில்‌, அது தலைகீழாக 
நடப்பது மாதிரி. என்ன செய்யலாம்‌? 


“லட்சுமி... லட்சுமி!" 

பதில்‌ இல்லை. 

(டொக்‌ டொக்‌ டொக்‌. 

கதவுச்‌ சத்தம்‌ வலுத்தது. 

அய்யய்யோ. எவ்வளவு அவசரமாய்‌ இருந்தால்‌, இவ்வளவு 
தேரம்‌ பொறுமையாய்க்‌ சுதவைத்‌ தட்டுவாளோ?' 


பஞ்சாபேகசன்‌, யோசிக்கவில்லை. தம்மால்‌, தனித்து நடக்க 
முடியாது என்பதும்‌ அப்போது தெரியவில்லை. சுவரில்‌ அப்‌.பிய 
கரங்களை எ'ு]த்தபடி, கதவை மீநாக்கி நடந்தார்‌. ஒர ஒரு 
தடவைதான்‌ கால்களை மாற்றி வைத்தார்‌. அதற்குள்‌, “அய்யோ... 
5, காட்‌' என்று சொல்லியபடியே மல்லாக்க விழுந்தார்‌. அவர்‌ 
விழுந்த வேகத்தில்‌, அவர்‌ கைபட்டு நாற்காலியும்‌ மல்லாந்து 
சாய்ந்தது. நாற்காலியின்‌ இடுக்குக்குள்‌ கைகளை விட்டபடியே, 
பஞ்சாபகேசன்‌, கால்களை அந்தரத்தில்‌ துழாவிக்‌ 
ொண்டிருந்தார்‌. 

பஞ்சாபகேசன்‌ போட்ட சத்தம்‌ சின்னதுதான்‌ என்றாலும்‌, 
அது ஆன்மாவின்‌ சத்தம்‌ என்று அறிவுறுத்தப்‌ பட்டவள்பபோால்‌, 
லட்சுமி மாமி, புடைவையை, உடம்பு எங்கும்‌ தாறுமாறாய்ச்‌ 
சுற்றியபடியே, கதவை உடைப்பதுபோல்‌ திறத்து, கணவனை 
அந்தக்‌ கோலத்தில்‌ பார்த்த பிரமிப்பில்‌ நின்ழாள்‌. சில 
விநாடிகளில்‌ பிரமை கலைந்து, அவர்‌ கரங்களை தாற்காலிப்‌ 


72 1 ஈச்சம்மாய்‌ 





பிடியிலிருந்து விடுவித்து, அவரைத்‌ தாக்கி நிறுத்தி, ௮௬௧ 
கிடந்த சோபாவில்‌ உட்கார்த்தினாள்‌. 


அவர்‌ கையிலும்‌ கால்‌ முட்டிகளிலும்‌ ெதெரிந்த ரத்தச்‌ 
சிராய்ப்புக்களைப்‌ பார்த்துவிட்டு), ஏதோ ஒரு களிம்பு பாட்டிலை 
எடு£த்தபடிய, “என்ன ஒங்கபாட்டுக்கு இப்டியா நடக்கிறது? 
தேக்கு ஒரு குரல்‌ கொடுத்தால்‌ என்ன?” என்று செல்லமாய்‌ 
அதட்டியபடியே, களிம்பை எடுக்கப்‌ பாட்டிலைத்‌ திறக்கப்‌ 
போனாள்‌. 


வெளிய இருந்து உள்ளே ஊடுருவி வந்த கதவோசை, 
அவளுக்கு அப்போதைய பதற்றத்தில்‌ கேட்கவில்லை. ஆனால்‌ 
அவருக்குக்‌ கேட்டது. பல்லைக்‌ கடித்தபடியே கத்தினார்‌. 

“மொதல்ல கதவைத்திற... பாவம்‌, எவ்வளவு நேரமாய்‌ 
ஒருத்தரைக்‌ காக்க வைக்கறது?" 

லட்சுமி மாமி வேண்டாமல்‌ எழுந்து, வெறுப்பாக நடந்து 
கதைவைத்‌ திறந்தாள்‌. கணவருக்குக்‌ கேட்காத குரலில்‌, “கதவு 
திறக்காட்டால்‌ பாக வேண்டியதுதானே என்று தட்டும்‌ 
கரங்களுக்கு வார்த்தைகளால்‌ சூடு] போட நினைத்தபடிூய 
கதவை விலக்கினாள்‌. சிரித்தபடியே உள்ளே வந்த மீனாட்சி, 
சோபாவில்‌ தலைவிரி மகோலமாய்க்‌ கிடக்கும்‌ பஞ்சாபகேசனைப்‌ 
பார்த்துவிட்டு முகத்தை ஆச்சரியமாக்கினாள்‌. பிறகு, 
“குத்துவிளக்குப்‌ பூஜை சம்பத்தமாக்‌ கேட்டுண்டு? போலாம்னு 
வத்தேதேன்‌” என்றாள்‌. 

மாமி பதிலளித்தாள்‌. 

"அதுக்குத்தான்‌ நாள்‌ இருக்க? இப்ப என்ன அவசரம்‌?” 

“இப்பவே பேரைக்‌ கொடுத்து ரிஜிஸ்டர்‌ பண்ணிக்கணுமாம்‌, 
மாமி. ேேக்கு வீட்டுல அவசரம்‌ வேலையை நடுவுல விட்டுட்டு 
வத்தேதேன்‌.” 


௪. சமுத்தீரம்‌ * 73 





“கதவைத்‌ திறக்காட்டி போயிட்டு? அப்புறமாய்‌ வந்து 
இருக்கலாமம. உன்னால மாமாக்கு எவ்வளவு கஷ்டம்‌ பார்‌. 


என்னோட உடம்பையும்‌ பார்‌.” 


புடைவையை ஒழுங்காய்‌ உடுத்தாமல்‌, நீர்சொட்டும்‌ 
தலைூயாடு? நின்ற மாமியை, மீனாட்சி தருக்கு 6நராய்ப்‌ 
பார்த்துவிட்டு), “சாரி சொல்லப்‌ போனாள்‌. அதற்குள்‌ 
வேறுவகையான சத்தங்கள்‌ கேட்டன. அவை ஒலித்த 
திசையையும்‌ அவற்றை ஒலிக்க வைத்த மனிதரையும்‌ மீனாட்சி 
அதிர்ச்சியோடு பார்த்தாள்‌. மாமி மெளனமாகப்‌ பார்த்தாள்‌. 


பஞ்சாபகசன்‌, களிம்புப்‌ பாட்டிலை எடுத்து, டைனிங்‌ 
2ட.பிளில்‌ எறிந்தார்‌. முன்னால்‌ கிடந்த நாற்காவலியைக்‌ காலால்‌ 
சுண்டி விட்டார்‌. கையில்‌ கிடந்த கடிகாரத்தைக்‌ கழற்றி வீசி 
அடித்தார்‌. பிறகு கால்களைத்‌ தரையில்‌ உதைத்தபடியே, தனது 
தலையில்‌ 'தம்‌ கரங்களால்‌ மாறி மாறி அடித்துக்‌ கொண்டார்‌. 
மாமியைப்‌ பார்த்துப்‌ பல்லைக்‌ கடித்தபடியே பலம்‌ கொண்ட 
மட்டும்‌ தலையிலடித்துவிட்டு?, பிறகு அடித்து முடித்த 
களைப்பில்‌ ஆவேசம்‌ அடங்காமல்‌ முகத்தைக்‌ கோணல்களாக்கிக்‌ 
கொண்டிருந்தார்‌. 

மீனாட்சி, இங்கிதம்‌ /'தரியாமல்‌ அந்கேமய மேகட்டாள்‌: 


“என்ன மாமி இது” மாமா இப்படிப்‌ பண்றார்‌?” 


“ஒண்ணுமில்ல, ஒன்னைக்‌ காக்க வச்சுட்டடனாம்‌. மாமாக்கு 
சபொறுக்கல்ல." 
“அதுக்காக இப்படியா? எங்காத்துல இப்டி நடந்தால்‌, நான்‌ 


ஒரு நிமஷம்கூட இங்கு இருக்கமாட்டடன்‌. பட்டி 
படுக்கையோட சபபொறந்தாத்துக்குப்‌ போய்(/வேன்‌.” 


74 * எச்சம்பாய்‌ 





லட்சுமி மாமிக்குக்‌ கோபமும்‌ வந்தது: கூடடவ டராஷமும்‌ 
வந்தது. 

“நாக்கு இப்பா இருபத்தெட்டு? வயசு இருக்குமா? 
கல்யாணம்‌ ஆகி ஆறு வருஷந்தானே இருக்கும்‌? கடைசி 
வரைக்கும்‌ ஒன்‌ ஆத்துக்காரர்‌ எப்டி இருக்கார்னு பாருடி. 
இவரும்‌ நானும்‌ வாழ்ந்த வாழ்க்கையும்‌, இவர்‌ என்னை 
வச்சுண்டிருந்த நேர்த்தியும்‌ மலோகத்துல யாருக்கும்‌ வராதுடி. 
ஏதோ இப்போ, அதுவும்‌ இனக்காக ஏதா பண்ணிட்டார்னு 
சொம்பத்தான்‌ ஜட்ஜ்‌ிமன்ட்‌ கொடுக்கற." 

“அய்யோ மாமி... என்னைத்‌ தப்பாய்‌ நினைச்சுட்ூடள்‌. நான்‌ 
ஒங்களுக்குத்தான்‌ வக்காலத்து வாநங்கறதா பதனச்சுப்‌ 
பிட்டன்‌. தப்‌.புத்தான்‌, மணன்னிச்சுடுங்கோ.” 


மேற்கொண்டு எதுவும்‌ பேசாமல்‌ தண்னைடய மலங்கப்‌ 
பார்த்த மீனாட்சியைப்‌ பார்க்கப்‌ பார்க்க மாமிக்குக்‌ கண்கள்‌ 
பனித்தன. "குழந்தையைச்‌ சாபம்‌ போடற மாதிரி வைதுட்டேடேன்‌. 
பகவானே! என்‌ வாயில ஏன்‌ இப்படிப்பட்ட வார்த்தைகளை 
வைக்கற?" 


மாமி பிராயச்சித்தம்‌ செய்பவள்பபோல்‌ பேசினாள்‌. 


“ஏண்டி, நழுவப்‌ பார்க்கிற? ஒங்கிட்டீட மேக்கு உரிமை 
இல்லையா? கிட்டூட வா... குங்குமம்‌ வைக்கிமறன்‌. என்னோட 


பேரையும்‌ ரிஜிஸ்டர்‌ செய்து(?, வாடி." 


மீனாட்சி, தயங்கித்‌ தயங்கி மாமியை ஜெருங்கினாள்‌. 
மாமியின்‌ பெருவிரல்‌ அவள்‌ ிதெற்றிப்‌ பாட்டை 
வருடியபோது அவள்‌ 6]மய்‌ சிலிர்த்தாள்‌. “எப்பவும்‌ குங்குமத்தை 
ஆள்காட்டி விரலால்‌ எடுக்கக்கூடாது. 6/பருவிரலால்தான்‌ 
எடுக்கணும்‌. இதல்லாம்‌ இந்தக்‌ காலத்துப்‌ பொம்மனாட்டி 


ச. சமுத்திரம்‌ ௬. 75 





களுக்குத்‌ தெரியாது” என்று மாமி திலகமிட்டபடி சொன்ன 
வார்த்தைகளை மீனாட்சி காதுகளில்‌ பயபக்தியோடு வாங்கிக்‌ 


கொண்டாள்‌. 


மெளனித்து வெளி£யறப் போன மீனாட்சி, லட்சுமி 
மாமியையும்‌, பஞ்சாபகேச மாமாவையும்‌ மாறி மாறிப்‌ 
பார்த்தாள்‌. பெண்‌ ஆஜானுபாகு என்று மாமியைச்‌ சொல்லலாம்‌. 
செம்பருத்திப்‌ பூ நிறம்‌. ஐந்தரை அடிக்கும்‌ மமலான உயரம்‌. 
இந்த ஐம்பது வயதிலும்‌ தொந்தி போடாத வயிறு. உடையாத 
உடம்பு. பாதாதி கசம்‌ வரை தேர்‌ கோடாய்‌ இருக்கும்‌ மனி; 
லேசாக நரையோடிய கூந்தல்‌. 

மஞ்சளும்‌ குங்குமமும்‌ கலத்து மங்களமாய்ப்‌ பொங்கிக்‌ 
கொண்டிருப்பதுபோன்ற முகம்‌. ஆனால்‌ மாமா, மாமி அளவு 
உயரநீதான்‌... நிறம்தான்‌... என்றாலும்‌ உள்ளடங்கிய உடம்பு... 
காய்ந்து போய்க்‌ கட்டையாய்ப்‌ போனது போன்ற கால்‌ கைகள்‌. 
ஆனாலும்‌ கண்ணாடி வழியாகப்‌ பார்க்கும்‌ அந்தக்‌ கண்களிடீலா 
எவரிடமும்‌ காணப் படாதது போன்ற ஒரு ஜீவ ஒளி. 
குழந்தைத்தனமும்‌ மதைத்‌ தனமும்‌ இரண்டறக்‌ கலநீது 
ஒளிமயமானது போன்ற விழிப்பு. 

மீனாட்சி போனதும்‌, லட்சுமி மாமி, நிதானமாக குண்ந்து 
கீழே கிடந்த கடிகாரத்தை எடுத்தபடி கணவனை ோக்கி 
நடந்தாள்‌. உடனே அவர்‌ குழந்தையைப்பபோல்‌ தம்‌ கையை 
நீட்டினார்‌. கடிகாரத்தை அவர்‌ மணிக்கட்டில்‌ கட்டிவிட்டு, 
டைனிங்‌ டேபிளில்‌ இருந்த கண்ணாடி டம்ளரை உடைத்தாலும்‌, 
உடையாமல்‌ கிடந்த களிம்புப்‌ பாட்டிலைக்‌ கொண்டு! வந்து 
கணவரின்‌ உராய்ப்புகளுக்குக்‌ களிம்பிட்டாள்‌. பஞ்சாபகேசண்‌ 


குழந்தைமீபால்‌ கேட்டார்‌: 


76 நச எச்சம்யாய்‌ 





"லட்சுமி! லட்சுமி! என்னைத்‌ திட்டீடன்‌. திட்மடன்‌. 
அப்போத்தான்‌ தேக்கு திருப்தி. ப/ராம்பத்தான்‌ துஷ்டனா 
நடந்துக்கமறன்‌? டீ... திட்டேன்‌, திட்மடன்‌". 

மாமி 'திட்டினாள்‌.' 

“ஏன்‌ குழந்தை மாதிரி என்னை இம்சிக்கி£றள்‌? ஒருத்தி 
காத்துண்டிருத்தானு இந்தக்‌ கூத்தடிச்சசளே, ஆபீஸ்ல நமக்காக 
எத்தன பர்‌ காத்துண்டிருப்பா? சட்டையைப்‌ போடுங்கோ. 
நான்‌ பத்து நிமிஷத்துல ரெடியாயிடமறன்‌." 


பஞ்சாபேகசன்‌, அசல்‌ குழந்தை மாதிரி தலையாட்டியபபோது, 
மாமி அவசர அவசரமாக குளியலறைக்குள்‌ பானாள்‌. பத்து 
நிமிடத்தில்‌ வளியே வந்து, தன்னுடைய பட்டுப்‌ 
புடைவையை எடுத்துக்‌ கட்டிக்‌ கொண்டாள்‌. சில நகைகளை 
எடுத்துப்‌ போட்டுக்‌ கொண்டாள்‌. சணவன்‌ முகத்தில்‌ 
சுண்ணாம்புபோல்‌ தெரிந்த பவுடர்‌ தூள்களை முந்தானையால்‌ 
துடைத்து விட்டாள்‌. 


“அய்யய்யோ... ஏன்னா, ஷர்ட்லே இங்க்‌ போட்டுட்டேே' 
என்று சொல்லியபடியே அவரது சட்டைப்பித்தான்களைப்‌ 
பிரித்து அவரிடமிருந்து அதை அப்புறப்‌ படுத்திவிட்டு, 
வேறொரு சட்டையை மாட்டிவிட்டாள்‌. பிறகு, உம்‌ 
புறப்.படுிங்கோ..." என்றாள்‌. 


லட்சுமியின்‌ தோளில்‌ ஒரு கையைப்‌ பேபோட்டபடி, 
பஞ்சாபகேசன்‌ நடந்தார்‌. மாமி, தன்‌ வலக்கையை, அவருடைய 
இடுப்‌்€பாடு! சேர்த்துக்‌ கோர்த்துக்‌ "காண்டாள்‌. அவர்‌ 
நடக்கிறார்‌ என்றுதான்‌ பேரு, மாமி கிட்டத்தட்ட அவரைத்‌ 
தூக்கிக்‌ கொண்டேட போனாள்‌. பஸ்‌ நிலையத்துக்குப்‌ போகும்‌ 

வழியில்‌ பார்த்தவர்களை எல்லாம்‌ பார்த்து, சற்கள தப்‌ 
இன்னிக்கு ரிட்டயர்‌ ஆகறார்‌, ிெதரியுமோ. சென்ட்‌ ஆஃப்‌ 


பார்ட்டிக்காகப்‌ போறோம்‌” என்றாள்‌. 


௪. சமுத்திரம்‌ ந ரர 





பார்த்தவர்களில்‌ பாதிப்பர்‌ அவளுக்காகவும்‌, மீதி.ப்பீபர்‌ 
அவருக்காகவும்‌ பரிதாபப்பட்டுக்‌ கொண்டார்கள்‌. ஒரு நாளா 
இரு தாளா? இத்த ஆஞ்சு வருஷமா, மாமி காலைல இதந்த 
மாமாவ பஸ்‌ நிலையத்துக்கு இப்படித்‌ தரக்கிண்டு? போறதும்‌, 
அவரோடு ஆமீசுக்குப்‌ போயி, அங்கேயும்‌ ஆபீஸ்வரை 
தூக்கிண்டு போறதும்‌, அப்புறம்‌ சாயங்காலமாய்‌ 6/பசன்ட்‌ நகர்‌ 
பஸ்‌ ஸ்டாண்டுல மூன்று மணியி£லருந்து மாமாவுக்குத்‌ தவம்‌ 
கிடக்கறதும்‌, எல்லாருக்கும்‌ 2ிதரியும்‌. ஒரு நாளைக்கு மழை 
வந்துவிட்டால்‌, மாமி துடிக்கிற துடிப்பு சொல்லி மாளாது. 


ஆட்டோவையோ டாக்சியை$யோ பிடிச்சிண்டு ஆபீசுக்கு 
ஓடுவாள்‌. மாமா, மத்தியானம்‌ இரண்டு? மணியிலிருந்து எப்ப 
வேணாலும்‌ ஆபீசிலேருந்து வீட்டுக்குப்‌ /பாறப்படலாம்‌. 
ஆகையால்‌ மாமி மூன்று மணிக்கே பஸ்‌ நிலையத்தில்‌ 
இருக்கணும்‌. ஒரு அஞ்சு நிமிஷம்‌ தவறிட்டாலும்‌ பஞ்சாபகசேசன்‌ 
கைக்கடிகாரத்தை வீசி எறிவார்‌. தலையையும்‌ வீசி எறிவதுபோல 
அடிச்சுக்குவார்‌. ஒரு வருஷமா... ரண்டு வருஷமா. டெல்லியில்‌ 
இருத்து வந்த நாள்‌ மொதலா இதே கதைதான்‌... 

மாமி, தங்களை அனுதாபத்தோடு பார்த்தவர்களை, 
அன்‌ பாழுகப்‌ பார்த்தபடி£ய, கணவனோடு! நடந்தாள்‌. 
“ இவங்களுக்குப்‌ பிள்ளையா குட்டியா? எதுக்காக இதந்த மாமி 
இப்படி அவஸ்தப்‌ படணும்‌? ஒரு வேலைக்காரனைப்‌ போட்டால்‌ 
மாமாவை கூட்டிண்டு! . போறான்‌. எல்லாம்‌ பணல்‌ 
பாயி௫ு6மோான்னு பயம்‌. மாமி கஞ்சம்‌. மாமா மகா கஞ்சம்‌" 
என்று அவ்வப்போது வம்பு பசும்‌ வாய்கள்‌ இப்போது 
புன்னகையாய்‌ விரிவதை மாமி பார்த்தாள்‌. 

“&வேலைக்காரன்னு சொல்டறள்‌. எங்காத்துக்காரர்‌ அடிக்கடி 


தடுமாறி விழுறவர்‌. வேலைக்காரன்‌, ஆத்திரத்துலே அவர 
டூராட்ல தள்ளிட்டூத்‌ தானா விழுந்துட்டார்னு சொல்லிட்டா 


78 * ஈச்சம்பாய்‌ 





அப்போ இடத நீங்கதான்‌, மாமிக்கு என்னப்பா வந்தது 
குத்துக்கல்லு மாறி இருக்கானே? போய்க்‌ கூட்டிண்டு] போனா 
என்ன ன்னு கேப்‌ பள்‌. ஆனாலும்‌ நான்‌ ஊர்‌ வாய்கீகாக, 
இவரை இப்படி செமந்துட்டுப்‌ போறதுல. இதுல எனக்கும்‌ 
ஒரு சொசும்‌ இருக்கு. உடம்ப, உடலுறவுக்கு மட்டுமுன்னு 
நினைக்கிற கின்னஞ்‌ சிறுசுகளா -- ஒங்களுக்கு இத்த 
சொகத்தோட அருமை தரியாது." 


சாஸ்திரி பவனில்‌, அத்த அலுவகைத்தில்‌ சுமார்‌ தரறு பபர்‌ 
கூடியிருந்தார்கள்‌. பஞ்சாபமீகசனின்‌ உதவி அதிகாரி 
விழாவுக்கு வந்த பல்வேறு அதிகாரிகளையும்‌ ஊழியர்களையும்‌ 
வரவேற்றுக்‌ கொண்டிருந்தார்‌. யாருடைய ஒய்வு விழாவுக்கும்‌ 
இந்த மாதிரி கூட்டம்‌ கிடையாது என்று பேசிக்‌ கொண்டார்கள்‌. 
பெண்கள்‌ கண்களில்‌ நீர்‌ 0 பாங்கின.. ஆண்கள்‌ மனத்தில்‌ ஏடீதா 
ஒருவித அடைப்பு. 


மாமியும்‌, மாமாவும்‌, மேடையில்‌ நடு இருக்கைகளில்‌ 
அமர்த்தி வைக்கப்பட்டார்கள்‌. ஒருவர்‌ மாற்றி ஒருவராகப்‌ 
பசிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. ஒருவர்‌, "மாமா இப்போது ஒரு 
குழந்தை. அவரது மனைவி இப்போது அவருக்கு அன்னை. 
இவருக்குச்‌ செய்வதுபோன்ற தொண்டை, எந்த அன்னையும்‌ 
செய்திருப்பது சந்தேகம்‌'' என்றார்‌. இன்னொருவர்‌, 
பத்திரிக்கையாசிரியர்‌ "சோ எழுதிய எங்கே பிராமணன்‌? என்ற 
நாவலைப்‌ படிதீதன்‌. அவர்‌ மட்டும்‌ இந்த பஞ்சாபகேச 
மாமாவைப்‌ பார்த்திருந்தால்‌, தம்‌ மீகள்விக்கு விடை 
கண்டிருப்பார்‌. மனத்தாலும்‌ எதிரிக்குத்‌ தீங்கு நினைக்காத மா 
மனிதர்‌ இவர்‌. பகவத்‌ கீதையின்படி ஒரு பிராமணன்‌ 
வாழ்கிறான்‌ என்றால்‌ அது இந்தப்‌ பிராமணன்‌தான்‌. 
பிராமணன்‌ என்ற நினைப்பில்லாத மிக உயரிய பிராமணன்‌ 
இவர்‌” என்றார்‌. 


௬. சமுத்திரம்‌ 79 





ீபச்சாளர்களுக்கு மத்தியில்‌, கணவரோ?! மாலையும்‌ 
கழுத்துமாய்‌ உட்கார்ந்திருந்த லட்சுமி மாமி, வாழ்க்கையின்‌ 
முன்படிக்கட்டில்‌ நின்றபடி ம6மல்‌£நாக்கி நடந்தாள்‌. அந்தக்‌ 
காலத்திலேயே கணக்கில்‌ எம்‌.ஏ. பட்டம்‌ வாங்கிவிட்டுப்‌ புது 
தில்லியில்‌ அதிகாரியாகப்‌ பணியாற்றி இவரை முப்பத்து 
மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு கைப்பிடித்த ரம்ய காட்சி கண்‌ 
முன்னால்‌ வந்தது. 

“மாட்டுப்‌ பொண்ணு அசல்‌ மாடுதான்‌. பஞ்சு 
துரதிருஷ்டக்காரன்‌” என்று அக்கம்‌ பக்கத்தில்‌ பஞ்சாபியாய்ப்‌ 
போன பிராமணப்‌ பெண்களும்‌ மற்றவர்களும்‌ தையாண்டி 
செய்யும்போது, இவள்‌, அவரிடம்‌ அழுவாள்‌. அ ப்‌ பா௦]தல்லாம்‌, 
“அடி பைத்தியம்‌. பன்றிகளைக்‌ கண்டால்‌ யானைதான்‌ தானாய்‌ 
விலகிப்‌ போகணும்‌. ஒருவேளை எண்னைக்‌ கல்யாணம்‌ 
பண்ணிண்டதாே நீ துரதிருஷ்டகாரிமீயா என்னவா? தேக்கு 
ஏம்‌.ஏ.வுல பஸ்ட்‌ கிளாஸ்‌ கிடச்சதைவிட, எடுத்த எடுப்பிலேயே 
ஜேர்னலிஸ்ட்‌ டைப்‌ உத்தியோகம்‌ கிடைச்சதைவிட நேக்கு நீ 
கிடைச்சதுதான்‌ சூப்பர்‌ கிளாஸாக்கும்‌” என்பார்‌. 

மாமி கண்களை துடைத்துக்‌ கொண்டாள்‌. 

“அப்போதெல்லாம்‌ ஏப்படி இருப்பார்‌? தில்லியில்‌ வின்டர்‌ 
வரும்போிதல்லாம்‌ டை கட்டி, கோட்‌ போட்டுண்டு” வ நீதார்னா 
பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்‌? இவராட பார்க்காதா பிக்சர்‌ 
இல்ல. கேளாத கச்சி இல்ல. 6பாகாத இடம்‌ இல்ல. வாங்காத 
பொருள்‌ இல்ல... பொறத்தாத்துலேருந்து அப்பா, அம்மா 
இறத்த துக்கம்‌ தாங்காமல்‌ வந்தேபாது, அவரை இருபது 
வருஷமா ஒரு முணுமுணுப்பு இல்லாமப்‌ 6 பணினவர்‌. 
என்னோட அக்கா வாழா9ிவெட்டியா வத்தப்மீபா, அவளுக்குச்‌ 
சாகறவரைக்கும்‌ இருக்க இடம்‌ கொடுத்தவர்‌. பத்து 
வருக்ஷ்த்துக்கு முன்னால வரைக்கும்‌, இரு வார்த்தை கூட 
அதட்டிப்‌ பேசாதவர்‌. 


60 * ஈச்சம்பாய்‌ 





பகவான்‌ தேக்கு ஒரு குழந்தைதான்‌ கொடுக்கல்ல. 
இவரையாவது நன்னா வச்சுக்கக்‌ கூடாதோ? பத்து 
வருஷத்துக்கு முன்னாடி பார்க்கின்‌்ஷன்‌ ம நாயோ... 
பக்கவாதமோன்னு ஏதோ வந்து இவர என்ன பாடு! படுத்துது? 
இவர மட்டுமா, இவர வச்சு என்னையும்‌ என்ன பாடு! 
படுத்துது? ஒருவேளை, ஒரு காலத்துல அவர்‌ சொன்னமாதிரி! 
தான்தான்‌ துரதிருஷ்டக்காரிமயா... இதுவரைக்கும்‌ ஆபீஸ்‌ 
ஆபீஸ்னு அடிச்சுண்டார்‌. இனி£ம வீட்டுக்குள்ள எப்படி 
இருப்பாரோ? என்னாலதான்‌ எங்கேயாவது நல்லது 


கெட்டதுக்குப்‌ போக முடியுமா?" 


லட்சுமி மாமி தி(ுக்கிட்டாள்‌. கணவர்‌ நடக்க முடியாமலும்‌ 
அப்படி நடந்தால்‌ கீமழ விழுந்து எழ முடியாமலும்‌ இருக்கும்‌ 
பரிதாப நிலையைப்‌ பெரிதாய்‌ தினைக்காமல்‌, தான்‌ படும்‌ 
பாட்டைப்‌ பெரிதாய்‌ நினைத்ததில்‌ சிறிதாய்ப்போனவள்டபால்‌ 
கூனிக்‌ குறுகினாள்‌. கூட்டத்தைச்‌ சங்மீகாஜமாகப்‌ 
பார்த்துவிட்டுத்‌ தலை கவிழ்ந்தாள்‌. 

பேச்சாளர்கள்‌, புகழாரம்‌ முடிந்தது. மனைவியின்‌ தாளைப்‌ 
பற்றியபடி பஞ்சாபகேசண்‌ ஏற்புரைக்கு எழுந்தார்‌. 
தில்லியில்‌ “ரெஃபரன்ஸ்‌ இந்தியா புத்தகத்தைத்‌ 
தயாரிப்பதிலும்‌ தேருஜியின்‌ சொற்பொழிவை, தமிழாக்கம்‌ 
செய்வதிலும்‌ தமக்கு ஏற்பட்ட பெருமித உணர்வை 
தினைத்தார்‌. தம்‌ கட்டுரைகளை மேலதிகாரிகள்‌ தங்கள்‌ பெயரில்‌ 
பிரசுரித்துச்‌ சபாஷ்‌ வாங்கிக்‌ கொண்டதும்‌, பிறகு உண்மை 
தெரிந்த தலைமை அதிகாரி, அவர்களை டிரான்ஸ்பர்‌ செய்யப்‌ 
போனதும்‌, தாம்‌ தலையிட்டு, மேலதிகாரியிடம்‌ அப்படிச்‌ 
செய்ய வேண்டாம்‌ என்று கெஞ்சியதும்‌, மாமாவுக்கு, 


தினைவுகளாய்‌, திகழ்ச்சிகளாய்‌ வந்தன. 


௬. சமுத்திரம்‌ ந 81 





அடீதாடு, தம்‌ பேச்சு மிக அருமையாக எடிட்‌ செய்யப்‌ 
பட்டிருப்பதாகவும்‌, அப்படிச்‌ செய்தவருக்கு தம்‌ நன்றியைத்‌ 
தெறரிவிக்கும்படியும்‌ நேருஜி டிபார்ட்‌மெண்டுக்கு எழுதிய 
கடிதம்‌ நினைவுக்கு வத்தது. உடனே தலைமை அதிகாரி, 
தன்னைப்‌ பாராட்டிச்‌ சர்க்குலர்‌ பாட்டு), தோட்டீஸ்‌ போர்டில்‌ 
தொங்க விட்டதும்‌ நினைவுக்கு வத்தது. 

அவற்றையெல்லாம்‌ சொல்லத்தான்‌ போனார்‌. ஆனால்‌ 
அவற்றைவிட, ஒர்‌ உருவம்‌ அவர்‌ கண்‌ முன்னால்‌ தோண்றியது. 
தினைவுகளின்‌ சுமையில்‌ அதுமட்டும்‌ சுவையாக வ நீதிருக்க 
வேண்டும்‌. அவர்‌ எடுத்த எடுப்புக்ககல்லாம்‌ ஈடுகொடுத்த 
சி£நகிதி, தோழி - மனைவி - தாய்‌ - ஆதிபராசக்தி கண்‌ 
முண்னால்‌ தோன்றி இருக்க வேண்டும்‌. 

கூட்டத்தை எதிர்தோக்கி தின்ற பஞ்சாபகேசனால்‌ 6 பச 
முடியவில்லை. லேசாகத்‌ திரும்பினார்‌. மனைவியை விழி 
ஆடாமல்‌ பார்த்தார்‌. இடுப்பின்‌ இருபக்கமும்‌ கிடந்த கைகளை 
மெல்லத்‌ தூக்கினார்‌. உயர உயர கொண்டு போனார்‌. 
அவளைப்‌ பார்த்தபடியே கை கூப்‌பினார்‌. 


லட்கமி மாமி, “ஏன்னா, ஏன்னா” என்று பதறி எழுந்தபோது, 
பஞ்சாபகேசன்‌ கும்பிட்ட கரங்களை இறக்காமல்‌, கொட்டும்‌ 
விழிகளைத்‌ துடைக்காமல்‌, உடலாட, உயிராட தின்றார்‌. பிறகு 
கூட்டத்தைப்‌ பார்த்து மீண்டு1்‌ திரும்பி), "எல்லாத்துக்கும்‌ இந்த 
உத்தமி... இந்த... என்றார்‌. 

பஞ்சாபகேசனால்‌ 6 பச முடியவில்லை. கூட்டத்தினரின்‌ 
கண்களிலும்‌ ஒட்டு) மொத்தமாய்‌ நீர்‌ சுரந்தது. மாமாவை 
விட்டுவிட்டு, மாமியையே பார்த்தார்கள்‌. ஆண்கள்‌, தத்தம்‌ 
மனைவியரை ஒப்பிட்டுப்‌ பார்த்தார்கள்‌. பெண்களோ, 
தா பயத்தோடும்‌ பக்தியோடும்‌ பார்த்தாலும்‌ அந்தப்‌ 
(1. 


82 % ஈச்சம்பாய்‌ 





பார்வைகளுக்குள்‌ தங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை 
வரக்கூடாது என்ற அச்ச உணர்வும்‌ மறைந்திருந்தது. 


எப்படியோ ஒய்வு விழாவை முடித்துவிட்டு, இருவரும்‌ 
வீட்டுக்குத்‌ திரும்பும்போது இருட்டிவிட்டது. அலுவலக 
ஊழியர்கள்‌ இருவர்‌, அவர்களை டாக்சியில்‌ கொண்டுவந்து 
போட்டுவிட்டு அழுதபடியே டபாய்விட்டார்கள்‌. இதுவரை 
அழுதழுது மாமாவுக்குச்‌ சில சின்னச்‌ சின்ன உதவிகளைச்‌ 
செய்தவர்கள்‌, இப்போது நிஜமாகவே அழுவதைப்‌ பார்த்து 
விட்டு, மாமி அழுதாள்‌. மாமாவும்‌ அழுதார்‌. 

மறுநாள்‌, காலையில்‌ எழுந்ததும்‌ மாமா காபி 
சாப்பிட்டபடியே, “வெந்நீர்‌ ரெடியா?” என்றார்‌. உடமேே லட்சுமி, 
“இனிமேல்‌ ஆத்துலதானே இருக்கப்‌ போடறேன்‌. சாவகாசமா 
குளிக்கறதுக்கென்ன?" என்றாள்‌. 

பஞ்சாபகேசன்‌ மாமா, பாதி காபியை தல்லலவேவேளையாக 
வீசாமல்‌ தள்ளி வைத்தார்‌. மாமி புரிந்து கொண்டாள்‌. "மதக்கு 
ஒடம்புக்கு முடியல. கழுத்துல கட்டி வதீதுருக்கு. ஒர வலி. 
டாக்டர்ட்டே காட்டலாமுன்னு ஒரு வாரமா தெனைக்கிடறன்‌. 
அதனால்தான்‌ வெந்நீர்‌ ரெடியாகல. காபியைக்‌ குடிங்கோ" 
எண்றாள்‌. 


அவ்வளவுதான்‌. 


பஞ்சாபகேசன்‌, அர௬கே இருந்த மரடியோ பெட்டியைக்‌ 
காலால்‌ இடதினார்‌. அது பாட்டோடு” பாட்டாய்த்‌ தரையில்‌ 
விழுந்து ஒப்பாரி வைத்தது. அதோடு! நிற்காமல்‌ தம்‌ 
பனியனைப்‌ பல்லைக்‌ கடித்தபடி$ய கிழித்தார்‌. தலையிலும்‌ 
அடித்துக்‌ கொண்டார்‌. பிறகு, “ஒடம்புக்கு ஒண்ணுன்னா 
டாக்டர்ட்டேடே போகாம ஏன்‌ இருந்தே. என்னை மட்டும 


௬. சமுத்திரம்‌ ப த்‌ 83 





கவனிச்சா எப்படி? உண்னைக்‌ கவனிக்க வேண்டாமா? பபோ, 
சீக்கிரம்‌ போ” என்று கத்தினார்‌. 

மாமி, கண்களைத்‌ துடைத்துக்‌ கொண்டாள்‌. மாமா கட்டிலில்‌ 
படுத்தார்‌. மாமி ௮௬கே வந்து "சமர்த்தாய்த்‌ தூங்கணும்‌. நேக்கு 
டாக்டரப்‌ போய்ப்‌ பார்த்துட்டு வர தேரமானாலும்‌ ஆகலாம்‌" 
எண்றாள்‌. மாமா குழந்தையைப்‌ போல்‌ தலையை ஆட்டினார்‌. 
பிறகு கையை நீட்டினார்‌. மாமியை வரும்படி சைகை செய்தார்‌. 
மாமி..தம்‌. அருகே வத்ததும்‌, அவள்‌ கழுத்தைத்‌ தடவி விட்டார்‌. 

லட்சுமி..மாமி, வீட்டைப்‌ பூட்டி விட்டூ வெளியேறினாள்‌. 

காலையில்‌ போனவள்‌ மாலையில்தான்‌ திரும்ப முடித்தது. 
ஆயிரம்‌ பரிசோதனைகள்‌. ஏழெட்டு டாக்டர்கள்‌. இப்போது 
வத்த$த பெரிய விஷயம்‌. 


கணவர்‌ எப்படி இருக்கிறாரோ என்று படபடப்பில்‌, கதவைத்‌ 
திறந்தாள்‌. மீண்டும்‌ கதைவை மூடினால்‌ மநரமாகும்‌ என்று 
பயந்தவள்‌ போல்‌ நடந்தாள்‌. மாமாவைப்‌ பார்க்க காலதாமதம்‌ 
ஆகும்‌ என்று கருதியவள்ப பால்‌ அவசரம்‌ அவசரமாகப்‌ 
படுக்கை அறைக்குள்‌ ஒடினாள்‌. பஞ்சாபககேசன்‌ தூங்கிக்‌ 
கொண்டுதான்‌ இருந்தார்‌. மேஜையில்‌ இருந்த பிளாஸ்க்‌ காலி 
யாய்‌ இருந்தது. வாழைப்பழத்‌ ேதோல்கள்தான்‌ இருந்தன. 

மத்தியானம்‌ சாப்பிட்டுவிட்டு, மீண்டும்‌ அவர்‌ தூங்குவதை 
அனுமானித்துக்‌ கொண்டாள்‌. திடீரென்று வரவேற்பறையில்‌, 
“மாமி” என்ற சத்தம்‌. லட்சுமி மாமி வெளியே வந்தாள்‌. மீனாட்சி 
தன்‌ கணவனுக்காகத்‌ தான்‌ செய்யப்போகும்‌ காரியப்‌ 
பெருமிதத்தில்‌ பேசினாள்‌. "மாமி, ஞாபகம்‌ இருக்கோ. 
நாளைக்குக்‌ கந்தசாமி கோயில்ல குத்துவிளக்குப்‌ பூஜை 
பண்டூறாம்‌. சுமங்கலிப்‌ பிராத்தனையும்‌ செய்யமறாம்‌. ரடியா 
இருங்கோ.” 


84 ஈச்சம்பாய்‌ 





லட்சுமி மாமி, சலனம்‌ இல்லாத முகத்தோடு பதிலளித்தாள்‌. 

க சண்டனதல்‌ 

“ஏன்‌ மாமி...? 

“மாமா இன்னும்‌ ஒரு மாசத்துக்கு மலய உயிடீராடு 
இருப்பார்‌. என்னோட தாலிக்கு ஒண்ணும்‌ ஆபத்து வரல்ல." 

“என்ன மாமி கன்னா பின்னான்னு? நீங்க வராம தான்‌ 


போகல.” 


“அசடு. அப்படிப்‌ 6 பசப்படாது. இங்கே வா. நான்‌ சொல்றத 
யார்கிட்டயும்‌ சொல்ல மாட்டேன்னு சத்தியம்‌ செய்யுடி. நீ 
மாவிளக்கு எத்திறியோ இல்லியா... ஒனக்கு ஒரு கொறையும்‌ 
வராது. உம்‌... கையில அடி.” 


மீனாட்சி, சத்திய உணர்வில்லாமல்‌, மாமி ௦/சால்லப்‌ 
போவதைக்‌ கேட்கும்‌ ஆர்வத்தில்‌, அவள்‌ கையில்‌ மாறி மாறி 
அடித்தாள்‌. 

“யார்கிட்டயும்‌ சொல்லாதடி! இப்ப அடயாறிலிருந்துதான்‌ 
வரன்‌... கழுத்து வலிக்குதுன்னு, ஃபாமிலி டாக்டர்ட்ட 
போனால்‌, அவர்‌ இங்க அடயாறுக்கு அனுப்பினார்‌. அங்க 
கான்சர்‌ இன்ஸ்டிட்பூட்ல 0/டஸ்ட்‌ பண்ணினால்‌, தக்கு 
கழுத்துல மேகன்சராண்டி... அ/ட்வான்ஸ்ட்‌ ஸ்ேடஜாம்‌. இன்னும்‌ 
ஒரு மாதத்துல உயிர்‌ &போயிடுமாம்‌." 

மீனாட்சி, மாமியைத்‌ திடுக்கிட்டுப்‌ பார்த்தாள்‌. அவளுக்கு 
ஒரு பிரமை. அ;த்தரலோகத்தில்‌, மாமி, தான்‌ அல்லாத வேறு 
யாருடனோ அ.ந்தரங்கமாய்ப்‌ பேசுவதுபோல்‌ கேட்டது. ஆனால்‌ 
லட்சுமி மாமியின்‌ முகமோ எந்தவிதச்‌ சலனத்தையும்‌ 
காட்டவில்லை. சாவை ஏற்கனவே சந்தித்தது போன்ற கண்கள்‌, 
அதனுடன்‌ பேசுவது போன்ற வாய்‌. மாமி தரையை 6 நாக்கித்‌ 
தன்பாட்டுக்குப்‌ பேசுவதுபோல்‌ பேசினாள்‌. 


௬. சமுத்திரம்‌ 9 85 





“நான்‌ சாகறதைப்‌ பத்திப்‌ பயப்படல. ஆனால்‌ கவலைப்‌ 
படூறன்‌. எனக்குப்‌ பிறகு இவரை யார்‌ பார்த்துப்பா? ஒரு 
நிமஷங்‌ கூட இவரை யாராலயும்‌ பார்த்துக்க முடியா£த. 
ஆண்டவா, பகவானே, நான்‌ மனசாலேயும்‌ ஒரு பத்தினின்னா, 
அவருக்கு சதையும்‌ தாங்கிக்கிற சக்தியைக்‌ கொடு. யாரையும்‌ 
அண்டாமல்‌ நிற்கற வலுவக்‌ கொடு. பகவானே, ஈஸ்வரா, 
எம்பெருமானே... மீனாட்சி! ஆண்டவன்‌ கைவிட்டாலும்‌ நீ 
மாமாவைக்‌ கைவிட்டுடாதத... அப்பப்ப அ/வர பார்த்துக்கோடி." 


மீனாட்சி, மாமியின்‌ கால்களில்‌ தெடுஞ்சாண்‌ ' கிடையாக 
விழுந்தாள்‌. அங்கிருந்தபடியே சுவரில்‌ மாட்டியிருந்த 
அவர்களது இளவயது போட்டோவைப்‌ பார்த்தாள்‌. மாமி 
சொண்ன. தோய்‌, தனக்கு வந்ததுபோலவும்‌, மாமியிடமமே 
ஆறுதல்‌ தேடுவதுபோலவும்‌ எழுந்து, அவள்‌ தோளில்‌ சாய்ந்து 
கொண்டாள்‌. ஆதிபராசக்தியை அடையாளம்‌ கண்டவள்பபோல்‌ 


மாமியைப்‌ பிரமையட€யோாடு பார்த்தாள்‌. பார்த்தபடிய நின்றாள்‌. 
திடீரென்று படுக்கை அறையில்‌ சத்தம்‌ கேட்டது. 


லட்சுமி மாமி, மீனாட்சியை உதறிவிட்டு உள்ளே ஓடினாள்‌. 
பஞ்சாபகேசன்‌ தூக்கத்தில்‌, பிளாஸ்கைத்‌ தட்டிவிட்டு. இன்னும்‌ 
தூங்கிக்‌ கொண்டிருந்தார்‌. அவரையே பார்த்தபடி அப்படியே 
நின்றாள்‌ மாமி, பிறகு, அவரது கைக்‌ கடிகாரத்தைக்‌ கழற்றி 
வைத்தாள்‌. 

இனி£மல்‌ அவர்‌ கை மொட்டையாகமவ இருக்கணும்‌. 
இன்னும்‌ ஒரு மாதத்துக்கு அப்புறம்‌, அவர்‌ கைக்‌ கடிகாரத்தை 
வீசி எறிந்தால்‌," யார்‌ அத எடுத்துக்‌ கொடுப்பா? 





காலுகீகுச்‌ செருமப்பாம்‌... 


“ஒங்க காலுக்குச்‌ செருப்பா கிடந்த என்‌ பிள்ளாண்டான 
இப்படி வீசிட்டியேப்பா... நாய்க்கு எலும்புத்‌ துண்ட வீசற 
மாதிரி நா பத்த மவன டேபோலிசில வீசிட்டியே... ஒன்ன விட்டா 
அவனுக்கு ஆரப்பா” 

மாருதியின்‌ நவீன அவதாரமான அந்தக்‌ காரை பளபளக்க 
வைத்துவிட்டு கீழ எறியப்பட்ட கந்தல்‌ துணிபபால்‌ கீழ 
கிடந்த பொன்னம்மா எழுந்தாள்‌. சற்ற உடம்பை 
நகர்த்தியவள்‌ சுநீதரத்தைப்‌ பார்த்து விட்டாள்‌. அந்த 
அழுக்குத்துணி காற்றால்‌ தூக்கப்பட்டு ஐ கம்பு முனையில்‌ 
விழுந்தால்‌ எப்படித்‌ தோன்றுமா அப்படிப்பட்ட 
தோற்றத்தோடு எழுந்தவள்‌, கார்க்கதவைத்‌ திறக்கப்போன 
சுந்தரத்தை வழிமறிப்பவள்போல்‌-தின்று கொண்டு?” இப்படிக்‌ 
கேட்டுவிட்டாள்‌. 

சுந்தரம்‌ திடுக்கிட்டார்‌. பிறகு அவளைத்‌ திட்டப்‌ 
போவதுபோல்‌ முகத்தை வீராப்பாக்கினார்‌. பழக்கப்பட்ட முகம்‌ 
என்பதால்‌ சிறிது நிதானித்தார்‌. ஆனாலும்‌, அதற்குள்‌ என்‌ 
சி$நகிதனை எப்படித்‌ திட்டலாம்‌'' என்று கேட்பதுபோல்‌ 
பங்களாவுக்குள்‌ கிடந்த நாய்‌ மேட்டுக்கு மல்‌ முண்னங்‌ 
சககால்களைப்‌ பற்றிக்‌ கொண்டு, பின்னங்காவில்‌ ஒரு 
மனிதன்ூபால்‌ நின்றபடி குரைத்தது. அந்தக்‌ குரைப்பு, 
பங்களாம்மாவையும்‌ வாசல்‌ வரை கொண்டு வந்து விட்டது. 


சுந்தரம்‌ கார்‌ முனையில்‌ ஒரு கையை ஊன்றியபடியே 
குரைத்த நாயை இண்னொரு கையால்‌ ஆற்றுப்படுத்தி விட்டு 


அவளைக்‌ கேட்டார்‌. 


௪. சமுத்திரம்‌ % 87 
வைககைள ளாதகதளைகாகககசகைசைைைை சள ளைைகை  ககரகை சை ககசை கைகை ககா கக க க சக கை சவளி க வப கவ ககக மகக க கடதமரள்கிகககாகாயைகளை. 


'என்ன பொன்னம்மா... எண்ன நடந்தது... ஏன்‌ இப்படி 
ஒப்பார்‌! வைக்கிறே' 

“ஏன்‌ பிள்ளாண்டான ராவோடு ராவா போலீசு பிடிச்சுட்டு! 
போயிடுச்சேயப்பா... அ/தவும்‌ நீ சொல்லி பிடிச்சுட்டு! 
ேபோயிடுிச்சேயப்பா...” 


இந்தா பாரு... தத்துப்‌ பித்துனு உளறா$த... உன்‌ மகன்‌ 
எனக்‌ கூட்ப்பிறக்காத பிறப்பு மாதிரி... அவன நான்‌ எப்பவுமே 
ரஃலக்காரனா நினைச்சதில்லே... அப்படி இருக்கையிலே அவன 
பிடிச்சுக்‌ கொடுப்‌பேனா... என்ன நடந்தது... சட்டு? புட்டுனு 
சொல்லு" 





பொன்னம்மா கிழவி சிறிது நிதானப்பட்டாள்‌. ஒண்டியாய்ப்‌ 
பிறந்த மகன்‌ பாக்கியமுத்து அப்போமத ஜாமினில்‌ 
வத்துவிட்டது போல்‌ நினைத்தாள்‌. வருத்தக்குறைவே 
அவளுக்கு மகிழ்ச்சியாய்‌ தோன்றியது. 'அய்யாவைப்பார்த்து 
கேட்கக்‌ கூடாத கேள்வியைக்‌' கேட்டது பால்‌ நாணினாள்‌. 
'மன்னிச்சுடுப்பா' என்று சொன்னபடிமய அவர்‌ கையைப்‌ 
பிடிக்கப்‌ போனாள்‌. ஆனாலும்‌ கூச்சம்‌. டாலடித்த கடிகாரக்‌ 
கையை தண்‌ அழுக்குக்‌ கையால்‌ தீண்ட அச்சம்‌. அவள்‌ கை 
மேலேயே ஒரு அருவருப்பு. 

சுத்தரம்‌ பரபரத்தார்‌. 

அிவரமா சொல்லு பொன்னம்மா... எதுக்கும்‌ நான்‌ இருக்கேன்‌. 

இதுவே போதும்‌ ராசா... இதுவ போதும்‌ முத்தாநாளு 
உன்ன ரயிலுல வழியனுப்பிட்டு? நைட்ல வீட்டுக்கு வந்தான்‌... 


வத்தானா... வந்ததும்‌ வராததுமா என்‌ மருமக அவளுக்கு. தட்டுல 
சோறு போட்டாள்‌. ஒரு கவளம்‌ சாப்பிட்டுருக்க மாட்டாம்பா... 


86 ஈச்சம்பாய்‌ 





நாலஞ்சு 6பாலிஸ்காரங்க திபு திபுனு வந்தாங்க. அதுல 
ஒருத்தன்‌ வாய்குள்ள போன சோத்துக்‌ கையை முறுக்குனான்‌... 
இன்னொருத்தன்‌ என்‌ பிள்ளய மல்லாக்கத்‌ தள்ளுனான்‌. ஏதோ 
பசப்‌போனவன்‌ வாயிலே: ரத்தம்‌ வரும்படியா குத்தினான்‌. 
'$ீபாலிஸ்‌ ஸ்டசனுக்கு, டயர்‌ திருட்ட விசாரிக்க வான்னா 
வரமாட்டியா... போலீச ஒன்‌ மாமான்னு ெநனச்சியான்னு 
ஒவ்வொரு வார்த்தைக்கும்‌ ஒவ்வொருத்தனும்‌ அடிச்சு ஏன்‌ 
பிள்ளய பிடிச்சிட்டுப்‌ போய்டான்யா. நீ செல்லமா வச்சிருந்த 
என்‌ பிள்ளாண்டான என்‌ கண்ணு முன்னாலே6ய கைய ௮வளச்சுக்‌ 
கட்டி, அடி அடின்னு அடிச்சு, நாய இழுத்துட்டுப்‌ போய்டாம்பா.' 

சுந்தரம்‌ ரத்த அழுத்தம்‌ கூடாமலிருக்க மத்தியானம்‌ 
உட்கொள்ள வண்டிய மாத்திரையை கைப்பையிலிருத்து 
எடுத்து மனைவியைப்‌ பார்த்தார்‌. அந்தம்மாவும்‌ உள்ளே 
ஓடிப்போய்‌ ஒரு டம்ளரோடு) வெளிய வத்து கணவணிடம்‌ 
நீட்டிவிட்டு! தன்‌ பங்குக்கும்‌ 6பசினாள்‌. 

'நீங்க எவ்வளவோ எடுத்துச்‌ சொல்லியும்‌ போலிஸ்காரங்க 
கேட்கல பாருங்க... அவனுகள விடப்பிடாது... ரரண்டு£ல ஒண்ணு 
பார்த்தாகணும்‌... பொன்னம்மா! நீ வீட்டுக்குள்ள வந்து சொல்லி 
இருக்கலாம்‌... கூட்டம்‌ கூடிட்டுப்‌ பாரு... 

'நீ நினைக்கிற மாதிரி ஒன்‌ நாய்‌ நினைக்க மாட்டடங்குமத... 
ஒரு மணி மநரமா அல்லாடுறண்‌... ஆனாலும்‌...அநீத நாய்‌ 
முறைச்ச முறைப்புல என்‌ கொலடய நடுங்கிட்டு... சீக்கிரமா 
போப்பா... என்‌ பையன பண்ணாத கோலமில்லாம்‌ 
பண்ணுறாங்களாம்‌.. பழய பகை வேற உண்டுப்பா... எங்க 
சேரிப்‌்பக்கம்‌ சாராய மாமூலுக்கு வார போலிசுகளை இந்தத்‌ 
தத்‌தேரிப்பய ஒரு நாள்‌ திட்டிட்டான்‌... சார்‌ போட்டுத்தான்‌ 


௬. சமுத்திரம்‌ ந 89 





திட்டினான்‌... ஆனாலும்‌ போலிசுக்காரன்‌, யானை சுண்ணாம்புத்‌ 
மீதங்காய மறக்காதது மாதிரி மறக்கல... 

சுந்தரம்‌, போலிசை மடக்க யூகம்‌ வகுப்பதுபோல்‌ தலையைச்‌ 
சரிந்தார்‌... மூக்கை ஆள்காட்டி விரலால்‌ அடித்தார்‌... அவர்‌ 
மனைவிதான்‌ உஷார்‌ படுத்தினாள்‌. 

'சீக்கிரமா பாங்க... அவங்க மசியாட்டா உங்க பிரெண்டு? 
டெபுடி கமிஷனர்கிட்ட போங்க... அழாத பொன்னம்மா... 
இன்னும்‌ அரைமணி நரத்துல உண்‌ மகன்‌ உன்‌ பக்கத்துல 
வந்து நிப்பாண்‌... போதுமா... அவருக்கு வழிய விட்டுட்டு) உள்ள 
வா... பாத்திரங்களும்‌ இருக்கு பழய சாதமுமிருக்கு... 

காரில்‌ பறந்த சுந்தரத்திற்கு கடந்த ஒராண்டு? காலத்தில்‌ 
இத்த மாதிரியான கோபம்‌ வத்ததில்லை. ௮;தன்‌ வெளிப்பாடாக 
கார்‌ அங்கும்‌ இங்குமாய்‌ லைண்‌ மாறி ஒடியது. சில 
கார்க்காரர்களிடம்‌ திட்டுக்களை வாங்கிக்‌ கொடுத்தது. ஒரு 
ஒரமாய்‌ ஹாயாய்‌ நடந்த ஒரு சல்வார்‌ கம்மீஸை அலறி அடித்து 
ஒட வைத்தது. ஆனாலும்‌ அவர்‌ காரின்‌ பாக்கு பற்றிடீயா, 
காதில்‌ விழுந்த திட்டுகளைப்‌ பற்றியா மனதில்‌ பதிக்காமல்‌ 
அதே மனதின்‌ முன்னைய திகழ்ச்சிகளை பாதிப்புக்களாக்கிப்‌ 
பார்த்தார்‌. 

'எண்ன அ.தியாயம்‌... எங்கேயும்‌ நடக்காத அநியாயம்‌... போன 
மாதம்‌ வாங்கின கண்டசலா கார்‌ டயர்கள எந்தப்‌ பயடமீலோ 
அல்லது கும்பலோ கழட்டிட்டுப்‌ 6பானது நிசம்தான்‌... 
இரவோடு இரவா தடந்த திருட்ட மறுநாள்‌ ஆமை மாதிரி 
கிடந்த காரைப்‌ பார்த்ததும்‌, உடனே பபோலீசுல புகார்‌ செய்தது 
இந்த பாக்கியமுத்துதான்‌... பபோலீசுக்காரங்க லத்தியும்‌ கையுமாய்‌ 
வந்ததும்‌... பாராட்டுக்குரியதுதான்‌... ஆனா அவங்க பாராட்டும்‌ 


90 9 ஈச்சம்பாய்‌ 





படியாகவா நடந்துக்கிட்டாங்க!... வெறுப்பேத்தினாங்க... காடீராட 
டிரைவர்‌, வீட்டில்‌ இப்போது வேலை பார்ப்பவர்கள்‌, வலையில்‌ 
இருந்து நீக்கப்பட்டவர்கள்‌, நின்றவர்கள்‌, வண்டிக்காரர்‌, 
பேபப்பர்க்காரன்‌, ஆவின்‌ பால்‌ போடும்‌ சிறுமி, குப்பை அள்ளும்‌ 
எக்ஸனோரா பையன்‌, பிளாட்பாரத்தில்‌ தொழில்‌ நடத்தும்‌ 
செருப்புத்‌ தைக்கும்‌ தொழிலாளி, இஸ்திரி போடும்‌ ஒரு 
இளவட்டம்‌, காய்கறிக்காரி, பூக்காரி - எல்லாவற்றுக்கும்‌ மேலாக 
புகார்‌ கொடுத்த இந்த பாக்கியமுத்து அனைவரையும்‌ காவல்‌ 
நிலையத்திற்கு அழைத்துச்‌ சென்று விசாரிக்க மவண்டும்‌ 
என்றார்கள்‌. வயிறுகளில்‌ குத்தினால்‌: வாய்‌ உண்மையைக்‌ 
கக்கும்‌ என்றார்கள்‌. (இதற்கு. இவரும்‌ உடன்படவில்லை. 
வாய்மொழி மூலம்‌ கொடுத்த புகாரையும்‌ வாபஸ்‌ 
வாங்கியாயிற்று... அவர்களிடம்‌ சட்டம்‌ பசிய பாக்கிய 
மூத்தையும்‌ அடக்கியாயிற்று... காவலர்களுக்கும்‌ ஆட்டோவில்‌ 
வத்ததற்கும்‌ போனதற்கும்‌ நூறுளுபாய்‌ தோட்டை வேறு 
கொடுத்தாயிற்று... அப்படியும்‌ பசி அடங்கலன்னா... என்ன 
நினைச்சிட்டான்‌ இந்தப்‌ பபாலீஸ்‌...?' 

இந்தப்‌ பாக்கியமுத்து எப்பர்ப்பட்டவன்‌... இவன்‌ காலுக்கு 
மட்டுமா செருப்பு... மார்புக்குக்‌ கவசம்‌... தலைக்குத்‌ தொப்பி... 
பின்பக்கம்‌ புதர்க்காடாயும்‌ முன்பக்கம்‌ வீடுகளாயும்‌ உள்ள 
இந்த எரியாவிலே கைப்பம்பு, மோட்டார்‌ செட்டு), சைக்கிள்‌, 
டாங்கி மூடி, தேரம்‌ கிடைத்தால்‌ வாசல்‌ கேட்ட?_போன்ற 
திருடுகள்‌ ஆரம்பத்தில்‌ இரவில்‌ நடந்தது... அதை தாலும்‌ 
தெரிந்த வீட்டுக்காரர்கள்‌ கண்டுக்காததால்‌ பகலிலும்‌ நடந்தது... 
இப்படி ஒரு தடவ பாக்கிறதுக்்‌கே பயங்கரமான ஒரு 
பச்சக்குத்திப்பயல்‌ பக்கத்து வீட்டு கைப்பம்பை சுழட்டியபபோது 
அவனைக்‌ கண்டிக்க வேண்டியதாயிற்று... அவனோ... தாளைக்கு 
ஒன்‌ வீட்டில்‌ திருடிக்காட்டு£றன்‌ பார்‌' என்று சவால்‌ விட 


௬. சமுத்திரம்‌ ச 91 





எங்கிருந்தோ வத்த இந்தப்‌ பாக்கியமுத்து அ/வன்மமல்‌ பாய்நீது 
பம்பரமாய்சீ சுழற்றி காலில்‌ விழவைத்தான்‌. இன்னும்‌ ஒரு 
வாரத்திலே ஒனக்கு இருக்குடா ஆப்புன்னு கத்திக்கிட்டே ஒடின 
பச்சைக்குத்தியை வெறுங்கையோடு! துரத்தியவன்‌ இத்த 
பாக்கியமுத்து. பத்து வருஷமா ராமனுக்கு அனுமார்‌ மாதிரி 
பயபக்தியோட பணிவிடை செய்கிறவன்‌. உண்மையத்தவிர 
எதையு6ம பேசாதவன்‌. அவனப்‌ போய்‌ பிடிச்சுட்டு"ப்‌ போனால்‌, 
இனிமேல்‌ நாட்டிலே போலீசுக்காரன்‌ எவன வேணும்னாலும்‌ 
பிடிக்கலாம்‌... ரெண்டுல ஒண்ணப்‌ பார்த்தாகணும்‌. ஆனாலும்‌ 
லோக்கல்‌ போலீசு... அதிகமாப்‌ பகைக்கப்‌படாது. அளவுக்கு மல 
ேோபோனா இருக்கவே இருக்கார்‌ டெபுடி கமிஷனர்‌... 

அ.ததக்காவல்‌ நிலையத்திற்கு முண்ணால்‌ நிறுத்தி 
வைக்கப்பட்ட செங்கல்‌ லாரிகள்‌, பயணிகளோடு? கூடிய 
வன்கள்‌, ெம்போாக்கள்‌, ஆட்டோக்கள்‌, டயர்6பாய்‌ 
மண்ணோடு மண்ணாய்‌ மக்கிப்போன கார்கள்‌, கசமுசா என்று 
கம்பிகள்‌ மூலம்‌ பேசும்‌ ஒரு கம்பீரமான மோட்டார்‌ பைக்‌ 
ஆகியவற்றிற்கு இடையே காரை எப்படியோ நுழைத்துவிட்டு! 
அதிலிருந்து வெளிப்பட்ட சுந்தரத்தின்‌ பாதங்களில்‌ இரண்டு 
கரங்கள்‌ பதிந்தன. கண்ணீர்‌ அவற்றை நனைத்தது. வாய்‌ 
ஒப்பாறியாய்‌, விம்மலாய்‌, விக்கலாய்‌, தலையடியாய்‌, 
முகமடியாய்‌, ஒப்பித்தது. 

அய்யா... என்‌ புருசனக்‌ கொல்லாமக்‌ கொல்றானுங்க இ.யா... 
சோறு கொண்டுபோன என்னை வெண்டை வேண்டையாப்‌ 
பேசி துரத்திட்டாங்க சாமி... அப்படியும்‌ நானும்‌ என்னோட 
பிள்ளிங்களும்‌ இங்கதான்யா பழிகிடக்கோம்‌... ராத்திரி அவர்‌ 
போட்ட கூச்சல காது கொடுத்துக்‌ கேட்க முடியாதய்யா... என்‌ 


ஆம்புடயான கண்ணால பார்ப்பேனாய்யா....' 


922 * ஈச்சம்பாய்‌ 





சுந்தரம்‌, ஆபத்துக்குப்‌ பாவம்‌ இல்லை யன்பதுபபோல்‌ 
அவளைத்‌ தூக்கி நிறுத்தினார்‌. தலையில்‌ அடிக்கப்‌ போன 
கரங்களைப்‌ பிடித்துக்‌ கொண்டார்‌. இவருக்குப்‌ பரிச்சயப்‌ 
பட்டவள்தான்‌. பலதடவை வீட்டுக்கு வந்தவள்‌. ஒருவர்‌ 
உருமாற ஆண்டுக்கணக்கில்‌ ஆகும்‌. இளமயான குண்டுக்‌ 
கன்னங்களும்‌, துருத்திய கண்களும்‌, குழிகளாக மாற 
ஆண்டுக்கணக்கில்‌ ஆகும்‌. ஆனால்‌ இப்படி இர நாளில்‌ கூட 
அஆகுமா... 


ஆக முடியும்‌ என்பதற்கு அத்தாட்சியாக, நின்றவளுக்கு 
கண்களால்‌ கருணைகாட்டி - யாமிருக்கப்‌ பயமேன்‌ 
என்பதுபோல்‌ பார்த்துவிட்டு அதான்‌ நான்‌ வத்திட்ேேனில்ல... 
இன்னும்‌ ஏன்‌ அழுகிற... என்று சொல்லிவிட்டு), அவரை 
கொக்குகள்‌ பால்‌ தலைநிமிர்த்திப்‌ பார்த்த ஆறு வயதுப்‌ 
பையனையும்‌, எட்டு வயது சிறுமியையும்‌... "நல்லா படிக்கணும்‌... 
படிப்‌.பீங்களா... அம்மாவ அழாதிங்கன்னு சொல்லுங்க... என்று 
சொல்லிக்‌ கொண்டூட தநடத்தார்‌. 


சுந்தரம்‌, காவல்‌ நிலைத்தின்‌ ஆறுபடிக்கட்டுக்களையும்‌ 
மூன்று மூன்றாய்த்‌ தாவி, மமேட்டுத்தளத்தில்‌ நின்று உள்ளே 
ஏட்டிப்‌ பார்த்துவிட்டு), நுழைந்தார்‌. அங்கே இருப்பவர்‌ 
களையும்‌, இருந்தவற்றையும்‌ பார்க்கப்‌ பார்க்க அவரது 
ஆவேசத்தில்‌ பாதி ஆவியாகியது. மீதி வேர்வையானது. பல்லி 
கள்‌ மாதிரி சுவரில்‌ அப்பிய துப்பாக்கிகள்‌... கழுத்தும்‌ காலும்‌ 
சேர்த்துக்‌ கட்டப்பட்ட ஒரு இளைஞன்‌... சிறிது தொலைவில்‌ 
அய்யோ அம்மா என்று கேட்கும்‌ கூக்குரல்‌... அதற்குப்‌ பதிலாக 
அவர்களது அம்மாக்களையும்‌ அ.க்காக்களையும்‌ வம்பிற்கிழுக்கும்‌ 
வார்த்தைகள்‌... பகாகர வயிறுகள்‌... இரைச்சல்‌ பாடும்‌ 
மைக்குகள்‌... வெளியுலகம்‌ ெதெரியாத உள்ளுலகம்‌... அதுவே 
பலருக்கு நரகம்‌... அந்த நரகம சிலருக்குச்‌ “சொர்க்கம்‌... 


சு. சமுத்திரம்‌ 93 





சுந்தரத்திற்கு ஆ6வசமம பயமானது. அவரது தண்பரான 
டெபுடி கமிஷனரின்‌ உருவத்தை மனதில்‌ நிறுத்திக்‌ 
கொண்டார்‌. அவருக்கும்‌ தனக்கும்‌ உள்ள உறவை 
பூதக்கண்ணாடிபால்‌ 61பரி]தாக்கிக்‌ கொண்டார்‌. தன்‌ பக்கம்‌ 
நியாயம்‌ இருப்பதை நினைத்துக்‌ கொண்டார்‌. யாரிடம்‌ 
போவது என்று கண்களைச்‌ கழற்றினார்‌. யாருமே அவரைக்‌ 
கண்டுக்கவில்லை. அதட்டுவதைவிட மோசமான உதாசீனம்‌. 
அது£6வ அவமானமாகப்பட்டது. ஆனாலும்‌ நஞ்சை 
நிமிர்த்திக்‌ கொண்டு பார்த்தபோது... பழக்கமான ஒரு காக்கிச்‌ 
சட்டை. விசாரணைக்கு என்று வந்து நறு ரூபாய்‌ நோட்டை 
வாங்கிக்‌ கொண்ட சப்‌ இன்ஸ்‌ பெக்டமரா - ஏட்டோ. நாற்பது 
வயதுக்குள்ளேயே முகம்‌ பழுத்த வீரர்‌. அவருக்கு எதிமீர எஸ்‌ 
வடிவ தாற்காலியில்‌, ஒரு கிடா மீசை மனிதர்‌. பார்த்தால்‌ பயம்‌ 
வரும்‌ தோற்றம்‌. அதைப்பற்றிக்‌ கவலைப்படாமலே6ய 
ஒருத்தன்‌ - அதுவும்‌ கைலி கட்டிய ஆசாமி அட்டகாசமாக 
பேசுகிறான்‌. வீரப்பா போல்‌ சிரிக்கிறான்‌. அவர்‌ காதில்‌ கிசு 
கிசுக்கிறான்‌. 

இன்ஸ்பெக்டர்‌ நிமிர்ந்து பார்க்கிறார்‌. சுநீதரத்தை முகத்தை 
ஆட்டிக்‌ கூப்பிடுகிறார்‌. அவர்‌ வந்ததும்‌ என்ன என்கிறார்‌. 
இதற்குள்‌ எதிர்‌ நாற்காலியில்‌ இருந்தவர்‌ 'சார்‌ சார்‌ இவர்தான்‌ 
உள்ள புடிச்சுப்‌ போட்டிருக்கிற... பாக்கியமுத்துப்‌ பய... 
அ வட€னாட முதலாளி... உட்காருங்க சார்‌' என்கிறார்‌. பிறகு 
இவரு நம்ம டி.சி. செளத்துக்கு வேண்டப்பட்டவர்‌ என்று 
கண்களைச்‌ சிமிட்டுகிறார்‌. உடனே, சொன்னவரின்‌ அருகே 
உள்ள நாற்காலியில்‌ இரண்டு கால்களையும்‌ தூக்கிப்‌ 
போட்டிருந்த இன்ஸ்பெக்டர்‌, அந்தக்‌ கால்களைத்‌ திரும்பப்‌ 
பெற்றுக்கொண்டு, சுந்தரத்தை கண்களால்‌ உட்காரச்‌ 
சொல்லுகிறார்‌. 


94 ச எச்சம்பாய்‌ 





சுந்தரம்‌, மீண்டும்‌ டெபுடி கமிஷனரை நினைத்துக்‌: 
கொண்டு பயத்தால்‌ பயங்கரவாதிபயபோல்‌ கேட்கிறார்‌. 

'என்‌ பபர்‌ சுந்தரம்‌... பாக்கியமுத்தோட பாஸ்‌... நான்தான்‌ வாய்‌ 
மொழியாக்‌ கொடுத்த புகாரை வாபஸ்‌ வாங்கிட்மீடனே... 
நீங்களும்‌ எப்‌.ஐ.ஆர்‌ பாடல... அப்படியும்‌ எண்‌ செர்வன்ட 
எப்படி சார்‌ லாக்கப்பிலே போடலாம்‌... 

இன்ஸ்பெக்டர்‌, ஒரு பேப்பர்‌ வெயிட்டை அவர்‌ மல்‌ 
எறியப்போவதுபோல்‌ தூக்கினார்‌. எ£தச்சையா... டக்னிக்கா 
தெரியவில்லை. பிடித்த பிடியை விடாமலே௦ய, சுந்தரத்தைப்‌ 
பார்க்காமலேயே, சுந்தரத்திற்குப்‌ பதில்‌ அளித்தார்‌. 

'லுக்‌ மிஸ்டர்‌... ஒவ்‌ வொருத்தரும்‌ எங்களுக்கு எழுத்துமூலம்‌ 
புகார்‌ தரணுமின்னு அவசியமில்ல... நாங்கள சுயா 
மோட்டோவா,.அ.தான்‌ தன்னிச்சையா நடவடிக்கை எடுக்கலாம்‌. 
எப்போ ஒரு திர? நடந்திட்டதா எங்க பார்வைக்கு 
வத்திடுதோ... அப்ப புகார்‌ முக்கியமில்ல... சட்டந்தான்‌ முக்கியம்‌... 
எந்த கேசையும்‌ எல்லாக்‌ கோணத்திலயும்‌ பார்க்கிறதுதான்‌ 
போலிசு. நீங்க கூட இன்ஸுரன்ஸ்‌ காரனுகள ஏமாத்துறதுக்கு 
இப்படி செய்திருக்கலாம்‌ இல்லியா... 

'என்னப்பற்றி டெபுடி கமிஷனர்‌ மிஸ்டர்‌ கொண்டையா 
கிட்ட கேட்டு]ப்பாருங்க சார்‌... 

சும்மா ஒரு பேச்சுக்குச்‌ சொன்னேன்‌... இவர்‌ உங்ககிட்ட 
விவரமாச்‌ சொல்வார்‌... தான்‌ இப்ப அவசரமா வெளியிலே 
போறன்‌... இந்தாப்பா இந்த அப்பாவி மனுஷனுக்கு அந்த 
ஸ்டேடட்‌மன்ட காட்டு... 

இன்ஸ்பெக்டர்‌ இடுப்பைச்சுற்றிய பெெல்டடாடு, 
உறை(6பாட்ட துப்பாக்கியோடு, லத்திக்கம்ப. வீச்சாக 


சு. சமுத்திரம்‌ 95 





புறப்பட்டார்‌. அவர்‌ தொப்பி மறைவதுவரைக்கும்‌ கண்களால்‌ 
சல்யூட்‌ அடித்தபடியே பார்த்த ஏட்டீடோ, சப்‌ ,இன்ஸ்ிபக்டமரோ, 
சுந்தரத்தை சி£நகிதமாகப்‌ பார்த்தார்‌. பிறகு 6மஜையின்‌ 
அண்டிராயர்‌ மாதிரியான ஒரு அடைப்பை இழுத்து, 
குப்பையாய்‌ கிடந்த காகிதக்‌ குவியலை நிமிர்த்தி, கைகளால்‌ 
இஸ்திரி 6பாட்டுவிட்டு), க.ந்தரத்திடம்‌ நீட்டினார்‌. 

சுந்தரம்‌, அந்தக்‌ காகிதங்களை 6மேலோட்டமாகவும்‌, மலும்‌ 
கீழுமாகவும்‌ பார்த்தார்‌. சத்ேதகமில்லை. இது பாக்கியமுத்து 
வோட எழுத்துத்தான்‌. 

சுந்தரம்‌, பாக்கியமுத்துவின்‌ இறத்து£பான அப்பன்‌, 
இறைக்கத்துடிக்கும்‌ அம்மா, உறங்கமுடியாத வீட்டு? முகவரி, 
வயது, ஜாதி, தொழில்‌ ஆகியவை பற்றிக்‌ கொடுத்த 
விவரங்களை உதாசீனமாய்‌ ஒதுக்கிவிட்டு, அதற்குப்‌ பிறகு 
வத்த தகவல்களை மாறி மாறிப்‌ படித்தார்‌. 'அடப்பாவி... 
இரண்டாவது குறுக்குத்‌ தெருவுல மொபட்ட திருடினானாம்‌... 
அஞ்சாவது அவின்யூவில புத்தம்‌ புது ஏ.சி. /மஷின கழட்டி 
வித்தானாம்‌... பிள்ளையார்‌ கோவில்‌ பக்கம்‌ ஒருத்திமயாட 
தாலியை அறுத்திட்டு, அடயாளம்‌ தெரியாத ஒரு பாவி 
தப்‌.பிச்சு ஓடிணானே. அவனுக்கு இடம்‌, பொருள்‌, ஏவல்‌ 
சொல்லிக்‌ கொடுித்த$த இவன்தானாம்‌... போன வாரம்‌ ஒரு 
பச்சப்‌ பொறுக்கிய அடிச்சுப்‌ போட்டானே... அது கூட ஒரு 
நடிப்பாம்‌... திருடின சாமான்களை எங்கே விற்றான்னு 
அட்ரசை$ூய கொடுத்திருக்கிறான்‌... இந்த லட்சணத்திலே 
ஒவ்வொரு பக்கமும்‌ இவன்‌ கையழுத்து... நம்பவும்‌ முடியல, 
நம்பாமவும்‌ இருக்க முடியல... 

சுந்தரம்‌, விழி பிதுங்க பிரமித்தார்‌. இரண்டு? கைகளையும்‌ 
முயல்்‌வேடம்‌ போட்டதுபோல்‌ காதுகோடு? வைத்துக்‌ 


96 * ஈச்சம்பாய்‌ 





கொண்டார்‌. அந்த போலீஸ்காரரை புதிராகப்‌ பார்த்தார்‌. 
அவருக்கும்‌ புதிதாக வந்திருக்கும்‌ இநூறு ரூபாய்‌ தோட்டை 
ஒத்தையாகவா, இரட்டையாகவவோ பார்க்க ஆசை. இயல்பாக 
ம பசுவது போல்‌, பேசினார்‌. 


ஏன்‌ சார்‌ அப்படிப்‌ பார்க்கிறீங்க... உங்களால நம்ப 
முடியாததுதான்‌... ' இதுதான்‌ புகார்‌ கொடுக்கிற ஒரு 
அப்பாவிக்கும்‌, புகாரை விசாரிக்கிற பேபோலிசுக்கும்‌ உள்ள 
வித்தியாசம்‌... எத்தன பொம்பளைங்க கள்ளக்‌ காதலூனாட 
சேர்ந்து கட்டூன புருஷனக்‌ கொன்னுட்டு? கண்ணகி ம6ேவஷம்‌ 
போட்டத பார்த்திருப்போம்‌... எத்தன புருஷனுங்க 
பொண்டாட்டிய கொளுத்திட்டு!... தீப்‌.பிடிச்சப்பபோது அவளக்‌ 
காப்பாத்தப்‌ போனதா அழுகிறதையும்‌... அதுக்கு அடையாளமா 
கை, கால்களி£ல ச போடுறதையும்‌ பார்க்கிறோம்‌... ஆமாம்‌ 
சார்‌... உங்களுக்கு வெளுத்த தல்லாம்‌ பாலு... எங்களுக்கோ 
பாலுகூட விஷத்தைக்கூட மறைக்கிற வெளுப்பு... இந்த மாதிரி 
அனுகூலச்‌ சத்ருவா இருக்கிற பசங்களை நம்பவே கூடாது... 
தாளைக்கி உங்க மனைவியோ, மகளோ நகை போட்டிருந்தால்‌, 
அதைக்‌ கைப்பற்றப்‌ பார்க்கலாம்‌... பொதுவாய்‌ இவங்க ஆள்‌ 
வச்சுத்தான்‌ செய்வாங்க... அடையாளம்‌ இெறிஞ்சிட்டால்‌, 
கொலை கூடச்‌ செய்வாங்க... சொல்றதைச்‌ சொல்லியாச்சு... 
இன்னும்‌ எப்‌.ஐ.ஆர்‌ பாடல... வேணுமின்னா, அவனை 
ஜாமீன்ல எடுத்துட்டுப்‌ போங்க... கிரைம்‌ நாவல்க/ளல்லாம்‌ 


படியுங்க... நிறைய விஷயங்களைத்‌ தெறிஞ்சுக்கிடலாம்‌...' 
சுந்தரம்‌ அசைவற்றுக்‌ கிடந்தார்‌. அவரைக்‌ கையைப்‌ பிடித்து 


இழுத்து சுயத்திற்குக்‌ "கொண்டு? வத்த போலீஸ்காரர்‌ 
பல்‌. யமாகக்‌ கட்டார்‌... 


௬. சமுத்திரம்‌ ந 97 





அடிச்ச அடில, .பய எல்லாத்தையும்‌ 'இத்துக்கிட்டான்‌... 
வேணுமின்னா அவனப்‌ பபோய்ப்‌ பார்த்து நாலு கேள்வி 
கேட்கறீங்களா... நீங்க டி.கி.க்கு வேண்டியவர்‌ என்கிற தாலதான்‌ 
இவ்வளவும்‌ செய்திருக்கிறாம்‌. இல்லன்னா இது பத்தோடு? 


பதினொன்னாவது 6௧௪... 


சுந்தரம்‌, யோசிக்கவில்லை. மனைவியிடம்‌ கலந்து 
ஆடலாசிக்க வேண்டும்‌ என்ற எண்ணமும்‌ எந்த வேகத்தில்‌ 
வத்ததோ, அந்த வவேகத்திலமீய போய்விட்டது. தீர்மானமாகச்‌ 
சொன்னார்‌. 

'அத்தத்‌ துரோகிப்பயல பார்த்தாலே பாவம்‌ சார்‌... அடிபட்ட 
பாம்பு... அவன என்‌ வம்புக்கு வராம பார்த்துக்க வேண்டியது 
உங்க பொறுப்பு... இதுக்கு எவ்வளவு செலவானாலும்‌ சரி... . 

சுந்தரம்‌, எழுந்தார்‌. புறப்படுவதற்காக வாசலைப்‌ பார்த்தார்‌. 
_ அத்தச்‌ சமயம்‌ பார்த்து வாசலுக்குள்‌ நுழையப்போன ஒரு 


பச்சைகுத்தி கைக்குட்டையால்‌ முகத்தை மறைத்துக்‌ கொண்டூட, 
ஒதுங்கிக்‌ கொண்டான்‌. 


1 7, 


உயிர்‌ எஞ்சல்‌ 


'கழுதை தேய்த்து கட்‌டெறும்பாகும்‌' டழசமொழியை 'குதிரை 
தேய்ந்து கழுதையாகும்‌' என்று புதுமொழியாய்‌ 
சொல்லலாம்ூபோல்‌, கருப்புக்‌ கண்ணாடிப்‌ பாளமாய்‌ ஒளிர்ந்த 
அத்த தேசிய தெடுஞ்சாலையில்‌ குதிரைப்‌ பாய்ச்சலாய்‌ 
தடிவந்த அந்த வேன்‌, அந்தச்‌ .சாலையில்‌ கிளை பிரிந்த சப்பிச்‌ 
சாலையில்‌ தொண்டியடித்தது. 


உள்ளுக்குள்‌ சுமார்‌ இருபது பேர்‌ இருக்கலாம்‌. அத்தனை 
பேர்‌ கால்களிலும்‌, கைகளிலும்‌. உழைப்பின்‌ முத்திரைகளான 
கன்னங்கமரல்‌ காய்ப்புகள்‌; ஆனாலும்‌ சிறிது வெள்ளையும்‌, 
சொொள்ளையுமாய்தான்‌ காணப்பட்டார்கள்‌. 

பாம்படம்‌ போட்ட கிழவிகள்‌ இரண்டு) 6பர்‌. கம்மல்‌ வைத்த 
நடுத்தரப்‌ பெண்‌ ஒருத்தி, மதர்ப்பான இளம்‌ பெண்‌ ஒருத்தி. 
அவள்‌ மடியில்‌ கன்னங்குழியச்‌ சிரித்து, ஒரம்‌ சாய்த்துச்‌ 
சிநிக்கும்‌ அலங்காரப்‌ பொம்மை போன்ற இரண்டு வயதுக்‌ 
குழந்தை... இரண்டு, மூன்று சிறுவர்‌, சிறுமிகள்‌... தள்ளாடும்‌ 
தாத்தா... அவருக்கு மசனாய்த்‌ தோன்றிய அறுபது வயதான 
காந்தி ம வட்டிக்காரர்‌.: எஞ்சியவர்கள்‌ இருபதுக்கும்‌, 
நாற்பதுக்கும்‌ இடைய... மூன்று தலைமுறைக்காரர்கள்‌... ஏதோ 
ஒரு பட்டியில்‌ நடக்கும்‌, கல்யாணத்திற்குப்‌ போவதாக 
இருக்கலாம்‌. 

மாப்பிள்ளை மிடுக்கில்‌ ஒரு இளைஞன்‌; ஜரிகை ஊடகமான 
பட்டு வேட்டியில்‌, பட்டுச்‌ சட்டையோடு? இரவில்‌ நடப்பதற்கு, 
பகலில்‌ ஒத்திகை கொடுப்பதுபோல்‌ தோன்றியது... அந்தச்‌ 
சமயம்‌ பார்த்து, அந்த அரபிக்‌ கடலோரம்‌ பாட்டு?: அதற்கு 
ஏற்றாற்போல்‌ சிறுவர்கள்‌ ஆடுகிறார்கள்‌. 


சமுத்திரம்‌ ௬ 99 





அவர்களோடு ஆடப்‌ போவதற்கு முயற்சித்த சிறுமிகளின்‌ 
சலிவால்‌ பின்னல்களை, தாயோ, பாட்டியோ இழுத்துப்‌ 
பிடிக்கிறார்கள்‌. ஆனாலும்‌, அந்தச்‌ சிறுமிகள்‌ பாட்டிற்கேற்றபடி 
உடலாட்டி, பாட்டிகளையும்‌, தாய்களையும்‌ ஆட்டுவிக்கிறார்கள்‌. 

அந்தத்‌ தொண்டுக்‌ கிழவர்‌ மட்டும்‌ டிரைவரின்‌ 
இடதுபக்கமுள்ள வண்‌ தளத்தில்‌ வைக்கப்பட்ட டிரங்க்‌ 
பெட்டிகளையும்‌, பூக்கூடைகளையும்‌ அடிக்கடிப்‌ பார்த்துக்‌ 
கொள்கிறார்‌. 'நீயெல்லாம்‌ ஒரு பிள்ளையா' என்பது போல்‌ 
குறட்டை விட்டுத்‌ தூங்கும்‌ அறுபது வயது மகனை கண்களால்‌ 
கொத்தப்‌ பார்க்கிறார்‌. 

அத்த வேன்‌. இரண்டு கிலா மீட்டர்‌ தூரம்‌ வரை 
அங்குமிங்கும்‌ சிதறிக்‌ கிடந்த செங்கற்துளைகளையும்‌, சின்னச்‌ 
சின்ன வீடுகளையும்‌, மக்கிப்‌ [போன டூதங்காய்‌ நார்‌ 
குவியல்களையும்‌ கடந்து கப்பிச்‌ சாலை முடியும்‌ கரடுமுரடான 
மண்சாலைக்குள்‌ திரும்பியதும்‌ வாயாடியவர்களை, 
வாயடைத்துப்போக வைக்கும்‌ சுற்றுப்புறச சூழல்‌... 


அந்தப்‌ பகுதிக்கு எப்போது வந்தாலும்‌, எப்படி வந்தாலும்‌, 
எங்கிருந்து வந்தாலும்‌ வெளியூர்க்காரர்களுக்கு ஒரு கலக்கத்தை 
ஏற்படுத்திவிடும்‌. புறம்‌, அகத்தைத்‌ தீர்மானிக்கும்‌ ஒரு 
பால்லாங்குச்‌ சூழல்‌. 

இருபக்கமும்‌, பாதைக்கு 6 வலியான தாவரக்‌ குவியல்கள்‌... 
ஈசீச மரங்களும்‌, பனை மரங்களும்‌ இடித்துக்‌ கொள்கின்றன. 
கோணல்‌ தென்னை மரங்கள்‌, ஒன்றுடன்‌ ஒன்று குஸ்திக்குப்‌ 
பபோவது€பால்‌ முனைப்போடு! நிற்கின்றன. கரடிப்‌ 
பயங்காட்டும்‌, கன்றுப்‌ பணைகள்‌.... பழுத்த நரை விழுந்த 
கிழவன்‌ போல்‌, புழுத்த ஓலைகளோடு நிற்கும்‌ பனை மரங்கள்‌... 
இவற்றில்‌ சில, இடி விழுந்த உச்சிப்‌ பொந்துகள்‌... 


16. ஈச்சம்பாய்‌ 





முட்பாம்புகளாய்‌ படமெடுக்கும்‌ கர௬6வல மரங்கள்‌... அவற்றின்‌ 
மேல்‌ படர்ந்து, உடம்பை சிதைத்துக்‌ கொள்ளும்‌ ஊணான்‌ 
கொடிகள்‌... மற்போர்‌ செய்வதுபோல்‌ நெக்கி அடித்து நிற்கும்‌ 
சப்பாத்திக்‌ கள்ளிகள்‌, கற்றாழைகள்‌... இடைவெளிகளை இட்டு 
நிரப்பும்‌ சுடுகாட்டு எருக்கஞ்‌ செடிகள்‌... 

உடும்போ, பெருச்சாளிமயா, உள்ளிருக்கும்‌ மண்‌ பாதாளக்‌ 
குகைகள்‌... கரையான்‌ அமைத்து, கருநாகம்‌ குடிபுகுந்த 6/௪திர்‌ 
மண்‌ புற்றுக்‌ கோபுரங்கள்‌... இதற்கு சுற்றுப்புற வேலிகளான 
பாறைக்‌ குனிய௰ல்கள்‌... சவுக்குத்‌ தோப்பு நரிகள்‌... எதிரும்‌ 
புதிருமான ஒரு இணான்‌. ஒரு காக்கா... காக்கா இணானைக்‌ 
சகொத்தப்‌ போகிறது... இணான்‌ அதண்‌ காலைக்‌ சுடிக்கப்‌ 
போகிறது. 


பனைப்‌ பொந்திலிருந்து மலே எழும்பி, புழாக்கள்‌ பதறி 
அடிக்கின்றன... ஏழைகளின்‌ உடைபேபோல்‌, இலை கிழிந்த 
கல்வாழையில்‌ ஏறி நின்ற அணில்‌, மூக்கில்‌ ரத்தம்‌ சொட்டச்‌ 
சொட்ட கத்துகிறது. 


அந்த மேவன்‌ ஒரு 'விலக்கில்‌' ஆமையாய்‌ ர்ந்து 
மறுபக்கமாய்த்‌ திரும்பிய, பாதையற்ற வழித்தடயத்தில்‌ 
ஓ.ப்புக்கு கழமுதைபோல்‌ ஒரு கனைப்பு கனைத்துவிட்டு? ஓடிய 
சக்கரங்களை நடக்க வைக்கிறது... 

போயும்‌, போயும்‌ இந்தப்‌ பக்கமா பொண்ணு எடுக்களும்‌' 
என்று மைத்துனன்‌ காதில்‌ விழவேண்டும்‌ என்பதற்காக£வ 
ஓங்கிக்‌ கத்திய கைக்‌ குழந்தைக்காரி, மூக்கைப்‌ பிடித்துக்‌ 
கொள்கிறாள்‌. சிறிது வினாடிகளில்‌... சில மீட்டர்‌ தூரத்தில்‌, 
அழுகிப்‌ பான ஒரு நாய்‌ கவிழ்ந்து கிடக்கிறது. தலை சப்பிப்‌ 
போய்‌, தரையோடு) தரையாய்‌ கிடக்கிறது. அதன்‌ பிட்டம்‌, ரத்தக்‌ 
கட்டிகளாய்ச்‌ சிதறிக்‌ கிடக்கின்றன. 


௬. சமுத்தீரம்‌ * 101 





பறவைகள்‌, அதை இரையாக்கிக்‌ கொண்டிருக்கின்றன. 
அதை வயிற்றைக்‌ கொத்திய சிட்டுக்‌ குருவிகளை விரட்டும்‌ 
மைனாக்கள்‌: மைனாக்களை ஸிரட்டும்‌ காகங்கள்‌; அவற்றை 
விரட்டும்‌ கரிச்சான்கள்‌; அந்தக்‌ கரிச்சான்க€ளோடு மல்லுக்குப்‌ 
போக மனமில்லாமல்‌ விலகி நிற்கும்‌ பருந்துகள்‌. 


இத்த வீச்சமிக்க பகுதியைத்‌ தாண்டுவதற்காக, வேகப்பட்ட 
அத்த வேன்‌, டிரைவரின்‌ ஆணையில்லாமலே கரா முரா 
சத்தத்தோடு நிற்கிறது. பராக்கு பார்த்த டிரைவர்‌, "என்ன 
இழவு என்று தனக்குத்தானே சொல்லிக்‌ கொண்டு 
இருக்கையில்‌ இருந்து எழுந்து எம்பி.ப்‌ பார்க்கிறார்‌... மவனுக்கு 
முன்னால்‌ பாதையடைத்த பாறாங்கற்கள்‌. அத்தனையும்‌ 
மூன்று பேரால்கூட தரக்கூவா, இரண்டு? பேபேரால்கூட 
தகர்த்தவோ முடியாத பாறாங்கற்கள்‌... இடையிடைமய 
செங்குத்தாய்‌ நட்டு வைக்கப்பட்ட கற்றாழை முட்கள்‌... கருவேல 
முட்‌ குவியல்கள்‌. 

அந்த மேவணின்‌ பயணிகள்‌ எழுந்து நின்று எட்டிப்‌ 
பார்த்தபோது, திபுதிபுவென்று ஆயுதம்‌ தாங்கிய ஆட்கள்‌ ஒடி 
வருகிறார்கள்‌. இதைப்‌ பார்த்த உடனே டிரைவர்‌ உட்பட 
நான்கைந்துபேேர்‌, முன்பக்கமும்‌, பின்பக்கமுமாக குதித்து 
புதர்களுக்குள்‌ ஒடுகிறார்கள்‌. டிரைவர்‌ சப்பாத்திக்‌ 
கள்ளிகளைமய செருப்புகளாக்கி, ம வதனையற்றுப்‌ பாய்‌ 
அழுகிறார்‌... 

இதற்குள்‌ ஆயுதம்‌ தாங்கிகளின்‌ தலைவன்டூபால்‌ ஒரு 
கையில்‌ வேல்‌ கம்பையும்‌, இன்னொரு கையில்‌ அரிவாளையும்‌ 
வைத்திருந்த ஒரு சண்டியன்‌, ஒரு ' சிலர்‌ காதுகளில்‌ 
ஊதுகிறான்‌. உடபன அவர்கள்‌ அந்தச்‌ சாலையின்‌ முன்பக்கத்‌ 
திருப்பத்திற்கும்‌, பின்பக்கத்‌ திருப்பத்திற்கும்‌ இடுகிறார்கள்‌... 


102 * ஈச்சம்பாய்‌ 





இந்த வேவு பேபோதாது என்பது6£பால்‌ இரண்டு6பர்‌, 
அருகிலுள்ள ராட்சத கல்‌ 6மட்டிலும்‌ ஏறுகிறார்கள்‌. 


அந்த வேனுக்குள்‌ ஒர கூக்குரல்கள்‌... "எம்ூமோ... எய்$யோ” 
என்ற புலம்பல்கள்‌. சிறுவர்கள்‌, இருக்கைகளுக்குள்‌ 
பதுங்குகிறார்கள்‌. பாம்படக்‌ கிழவிகள்‌ தலைக்கு மல்‌ கைதூக்கி, 
சுடலைமாடனையும்‌ மயான புத்திரனையும்‌ கூப்பிடுகிறார்கள்‌... 
கைக்குழந்தைக்காரி குழந்தையை மாராப்புக்குள்‌ மறைத்துக்‌ 
கொண்டு, அத்த ஆயுதங்களைப்‌ பார்க்கப்‌ பயந்து கண்களை 


மூடிக்‌ கொள்கிறாள்‌. 


அதற்குள்‌ உச்சிமுதல்‌ பாதம்‌ வரை அழுத்தம்‌ திருத்தமாக 
இருந்த சண்டியன்‌, தொண்டர்களான குண்டர்களை 
அதட்டுகிறான்‌. ரத்தக்கட்டிகளே, அவன்‌ வார்த்தைகளாயின. 
“ஏமுல பித்துப்பிடிசீசு நிக்கீக... ஆம்பளையா இல்லாதவன்‌ 
மட்டும்‌ கீழ நிக்கட்டும்‌... கலப்பட ஜாதிப்‌ பயகளும்‌ சேர்ந்து 
நிக்கட்டும்‌... மத்தவங்க, மலே ஏறுங்க. எதிர்ச்சாதிப்‌ பயலுக, 
நம்ம சாதியில இந்த வட்டாரத்துல மட்டும்‌ இருபதுபரக்‌ 
கொன்னுட்டான்‌. நாம பத்துப்‌ பேரைத்தான்‌ கொன்னுருக்கோம்‌. 
இண்னைக்கு, குறைஞ்சது பதினோரு பேரையாவது 
கொல்லணும்‌. சட்டுப்புட்டுன்னு காரியத்தை முடிப்போம்‌. 
“தத்த நம்ம சாதி இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்லிட்டூடன்‌. 
'சீக்கிரமா முடிச்சுடூங்கண்ணு சொல்லிட்டார்‌. இன்னும்‌ ஏண்டா 
பேயோசிக்கீக? வழக்கு, கிழக்குன்னு எதுவும்‌ வராம, நம்ம சாதி 
தலைவன்க பார்த்துக்குவாங்க. [வேலையை முடிப்டூபாம்‌." 
இறக்கை கிழிந்த குருவியைப்‌ பார்த்து நடக்கும்‌ பூனையைப்‌ 
போல6வ, அந்த ஆயுத பாணிகள்‌ அசாத்தியமான 
நம்பிக்கையோடு அந்த வேனிற்குள்‌ ஏறினார்கள்‌. அவர்களில்‌ 


௬. சமுத்திரம்‌ இ 103 





இரண்டிரண்டு? பேர்‌ முன்‌ வாசலையும்‌, பின்‌ வாசலையும்‌ 
உடம்புகளைச்‌ சாத்தி அடைத்துக்‌ கொண்டார்கள்‌. மற்றவர்கள்‌ 
அரிவாள்களை ஓங்கியும்‌, வேல்‌ கம்புசுளை தடனிவிட்டும்‌ 
ஒவ்வொருவரையும்‌ உற்றுப்‌ பார்த்தார்கள்‌. 

மூகம்‌ தெரிந்த எவரையும்‌ காணோம்‌ - குய்யோ, முறையோ 
என்று கூப்பாடு போட்டவர்கள்‌; அப்போத செத்தவர்கள்‌ 
பால்‌ 'மூர்ச்சித்து கிடந்தவர்கள்‌; செத்துப்‌ மீபயாகி 
கத்துவதுபோல்‌ கத்தியவர்கள்‌. 

இதற்குள்‌ வெளிய தப்பித்து ஓடிய, 2தாண்டுக்‌ கிழவரின்‌ 
மகண்‌, “எய்யா... எய்யா” என்று வேனுக்கருகே வருவதும்‌, பிறகு 
ஓ௫ுவதுமாக இருந்தார்‌. 'என்னையும்‌ கொல்லட்டும்‌' என்று 
முண்டியடித்த கல்யாண மாப்பிள்ளையை கக்கத்தில்‌ அடக்கிக்‌ 
கொண்டார்‌. அதற்குள்‌ இரண்டு! பேர்‌ கீழ குதித்து அந்த 
இருவரையும்‌, வேல்‌ கம்புகளை முதுகில்‌ போட்டு] அத்த 
வேனுக்குள்‌ திணித்தார்கள்‌. 

பீேவன்வாசிகள்‌ ஆளுக்கு ஆள்‌ முறையிட்டார்கள்‌. “எங்க 
மூகத்தப்‌ பாருந்கையா... நாங்கெல்லாம்‌ ஒங்களுக்கு 
எதிரியாய்யா? எண்ன தப்புயா செய்தோம்‌? அதையாவது 
சொல்லிட்டு வெட்டு ங்கையா.” 

சண்டியர்‌ தலைவன்‌ ஒரு குரூரப்‌ புன்னகையோடு” 
கொடுரமாக விளக்கமளித்தான்‌: 


“ஒங்க சாதிக்காரன்‌, எங்க சாதிக்காரங்கள வெட்டிக்‌ 
கொன்னா, எங்க கையி புளியங்காயா பறிக்கும்‌?” 

“எங்க சாதி என்ன சாதின்னு தெரியாமலே கொல்ல. வர்றது 
நியாயமா? நாங்க ஒங்க சாதியாக்கூட இருக்கலாமே...” 


104 * ஈச்சம்பாய்‌ 





மேவல்‌ கம்புகள்‌, இடுப்போடு) தொங்கின. தலைக்கு மல்‌ 
பபோன வெட்டரிவாள்கள்‌ வயிற்றைத்‌ தொட்டன. தூரிக்கத்திகள்‌ 
குறி விலகி நின்றன. அந்தச்‌ சமயம்‌ பார்த்து அந்த இளம்‌ 
பெண்ணின்‌ மாராப்பிலிருந்து திமிறி வெளிப்பட்ட இரண்டு 
வயதுக்‌ குழந்தை, ஒரு பவல்‌ கம்பனைப்‌ பார்த்து, கழுத்தைச்‌ 
சாய்த்து ஒய்யாரமாகச்‌ சிரித்தது. அந்தக்‌ கம்பைப்‌ பிடித்து 
'தாத்தா' என்று இழுத்தது. கைக்குழந்தைக்காரி! விக்கலும்‌, 
விம்மலு மாய்‌ அழுதழுது சொன்னாள்‌: 


“நீங்க எங்க அய்யா மாதிரி, அதான்‌ இவா தாத்தா மாதிரி 
இருக்கீக. அ;தனாலதான்‌ இவா இப்படிச்‌ சிரிக்கா... வேணு 
முன்னா வெட்டிட்டுப்‌ மீபாங்கய்யா. ஆனாலும்‌ ஓர வெட்டா 
வெட்டுங்க. வெட்டு ஒண்ணு, துண்டு? பெரண்டாகளும்‌. கை 
போயி, கால்‌ போயி, எந்கள முடமா மட்டும்‌ விட்டு? 
வைக்காதீங்க.” 

தாத்தா பட்டம்‌ வாங்கிய வேல்கம்பருக்கு என்னவோ போலி 
ருந்தது. அவர்‌ பேத்தியும்‌ இவள்‌ மாதிரிதான்‌. மகள்‌ கூட, அந்தக்‌ 
குழந்தையின்‌ அம்மா சாயல்தான்‌. சண்டியன்‌ தோளில்‌ 
கைபோட்டு), 8தோழமையாய்‌ யோசனை சொன்னார்‌: 

“ஒருவேள இவங்க நம்ம சாதியா இருக்கலாம்‌... 
பாண்டவர்கள்‌ அரவான பலி கொடுத்தது மாதிரி, நாம 
கொடுத்துடக்‌ கூடாது. ஏமுல நீங்க எந்த சாதிடா?” 

வேன்‌ பொறிக்குள்‌ சிக்கியவர்கள்‌ பதிலளிக்கும்‌ முன்ப, 
சண்டியன்‌ பதிலளித்தான்‌. 

“இதுகூடவா இனக்கு தெரியல? நம்ம சாதி உயரம்‌... இவனுக 
குள்ளம்‌. நாம பெரிய மபெல்ட்டா போட்டிருக்கோம்‌... இவனுக 
சின்ன ெபெல்ட்டா போட்டிருக்கானுக. தம்ம சாதி எதிர்த்து 


௬. சமுத்திரம்‌ 195 


நிற்கிற சாதி... இவனுக பிச்சைக்காரன்‌ மாதிர்‌) கெஞ்சுறான்‌. 
சட்டுபுட்டுன்னு முடிச்சுடணும்‌.' 

அரிவாளை ஓங்கி ஒருவருக்கு குறிபாத்த சண்டியனின்‌ 
கையை ட£வல்கம்பர்‌ பிடித்துக்கொண்டு? கெஞ்சாமலும்‌, 
மிஞ்சாமலும்‌ பேசினார்‌: 


“பொறுப்பா... நான்‌ இவனுக எந்த சாதின்னு கண்டுபிடிச்சு 
சொல்றன்‌. 6பல்ட்டுன்னு பாத்தா, அதா அந்த கிழவர்‌ 
பெரிசா போட்டிருக்கார்‌. உயரமுன்னு பாத்தா அதோ ஒரு 
ஒட்டடைக்கம்பன்‌. உயிருன்னு வந்துட்டா... அதுவும்‌ 
நிதானமான சகொலைன்னு வந்துட்டா, ஒருத்தன்‌ எந்த சாதியா 
இருந்தாலும்‌, கதறுவான்‌: காலைத்‌ தொட்டு! கும்புடுவான்‌. ஒரு 
அஞ்சே அஞ்சு நிமிஷம்‌ பொறு." 

“போலீஸ்காரங்க வந்து நம்மள விலங்கு பபாட்டு! 
இழுத்துட்டு 6 பாகணுங்கிறியா?" 


சண்டியருக்கு, ஒரு குயுக்தி. அந்த சாதிப்‌ பயகள வெட்டுற 
சாக்குல, இந்த சொத்த சாதிப்‌ பயலையும்‌ வட்டிக்‌ 
கொல்லணும்‌: இல்லாட்டா பிழைக்க விடமாட்டான்‌. ஒவ்வொரு 
தலைக்கும்‌ ஐயாயிரம்‌ ரூபாய்‌ தலைவர்‌ தந்திருக்கார்‌. இந்தக்‌ 
கொலை செய்தி பேப்பர்ல பாத்ததும்‌ இன்னும்‌ இயாயிரம்‌ 
தருவார்‌. இப்‌€பா எந்த சாதியை 68வட்டணும்‌ என்கிறது 
முக்கியமல்ல... எத்தனை பேரை வெட்டணும்‌ என்கிறதுதான்‌ 
முக்கியம்‌. 

'ஏலே! நீங்க ஆம்புளைங்களா... இல்ல 6/பாம்பளைங்களா... 


“பொறுண்மேணே... மனுசங்களா விசாரிப்போம்‌. அப்புறம்‌ 
இருக்கவே இருக்கு, அரிவாள்‌. ஏமுல... நீங்க எந்த சாதிடா?” 


106 * ஈச்சம்பாய்‌ 





ேவல்கம்பர்‌ அந்த வாசிகளில்‌ ஒரு நடுத்தர வயது 
தோஞ்சான்‌ மனிதரை உற்றுப்‌ பார்த்துக்‌ கேட்டார்‌. உடனே 
அத்த தோஞ்சான்‌ எழுந்து பதிலளித்தார்‌: 

“சாதின்னு பாத்தா, இதுல பாதி£பரு இரண்டு! சாதிக்கும்‌ 
பிறந்தவங்கன்னு வச்சிக்கலாம்‌. மத்தவங்க இருக்காங்க... 
அத்த மத்தவங்க...” 

“ஏய்‌! பாசாநங்கா செய்யூற...? உன்‌ சாதியை நானே 
கண்டுபிடிக்கேன்‌. மத்தவங்க சும்மா இருக்கணும்‌. இந்தாடா 
நீயே சொல்லு, ஒங்க குலதெய்வம்‌ எதுடா? சொல்றியா? இல்லே 
ஒடீர வெட்டா...” 


“சொல்லுறன்‌... அய்யா சொல்லுறன்‌... எங்க குலதெய்வம்‌ 
சுடலைமாடன்‌... வீட்டுத்‌ தெய்வம்‌ மாரியம்மன்‌... ஊர்‌ தெய்வம்‌ 
மயான புத்திரன்‌.” 


“ஒங்க பொழப்பு என்னடா?" 


“கொஞ்ச தஞ்சை நிலம்‌... கூலிக்கு விவசாய வேலை. 
காலையில கஞ்சி... சாயங்காலம்‌ சாராயம்‌. நம்புனவனுக்காவ 
தலையைக்‌ கொடுக்கிறது... நம்பி] நம்பிய ஏமாந்து போறது. 
இதுதான தம்ம ஜாதியாட குணம்‌." 

ேல்கம்பரை ஒரு தள்ளு தள்ளிவிட்டு! சண்டியன்‌ 
அரிவாளை தடவி விட்டபடியே கேட்டான்‌: 

“சரி... ஒங்க சாதியைச்‌ சொல்லவேண்டாம்‌. எங்க சாதியாவது 
எந்த சாதின்னு சொல்லுங்க, பார்ப்‌ேபாம்‌." 

“தம்ம சாதின்னு சொல்லுங்கையா... 6/தஞ்சு கொதிக்குதய்யா... 
நம்ம சாதி சனங்கள, அந்த சாதிப்‌ பயல்க வெட்டிப்‌ போடுறதை 


நினைச்சா ரத்தம்‌ கொதிக்குதய்யா... அந்த சாதியில ஒருத்தன 
கொன்னுட்டுத்தான்‌ : மறு வேலைன்னு வைராக்கியம்‌ 


௬. சமுத்தீரம்‌ * 167 





வச்சிருக்கேன்யா... நம்ம கண்மண்‌, நம்மள குத்திடக்‌ 


கூடாதுய்யா...” 


“ஏலே... இந்தப்‌ பசப்புற வேலை மேவேண்டாம்‌. ஒரு நிமிஷம்‌ 
டைம்‌ கொடுக்கேன்‌. எந்த சாதின்னு சொல்லு. இல்லாட்டா மாறு 
கை... மாறு காலுதான்‌. ஏமுடா பாத்திட்டு நிக்கீக? இவனுக, 
எதிர்‌ சாதிப்‌ பயலுக. இதுக்கு 6மல விட்டு! வைக்கக்கூடாது...' 

சில தாழ்ந்த அறிவாள்கள்‌ 6மலோங்கினா. தொங்கிய 
வேல்கம்புகள்‌ சாய்வாயின. ஒணானோடு விளையாடிவிட்டு), 
இறுதியில்‌ அதைக்‌ கடித்துக்‌ குதறிப்பபோட, உடம்பை 
விறைக்கு£ம தெருநாய்‌... அந்த தெரு நாய்கள்‌, வெறி நாய்கள்‌ 
ஆன துபோல்‌ ஆயுதபாணிகளின்‌ கண்களில்‌ ஒரு செஞ்சிவப்பு: 
வாயில்‌ ஒரு கொடுரப்‌ புன்னகை. அந்தக்‌ குழந்தை, வேல்கம்பரர்‌ 
பக்கம்‌ தாவியது. அந்தக்‌ கம்பை இழுத்துப்‌ பிடித்து, தாத்தா... 
தாத்தா... என்று மாறி மாறிச்‌ சொன்னது. உடனே அவர்‌ ஓங்கிக்‌ 
கத்தினார்‌: 

“நாம எத்த சாதின்னு தெரியாததால, இவங்களும்‌ சாதியை 
மறைக்காங்க. எனக்கு சந்தேகமே இல்லை, இவங்க தம்ம 
சாதிதான்‌. வேணுமுன்னா இவங்களோட வேனை ருக்கு 
கடத்திக்கிட்டுப்‌ போயி, அக்கம்‌ பக்கம்‌ விசாரிச்சு அப்புறமா 
கொல்லலாம்‌. அதுவரைக்கும்‌ நம்மகிட்டமயே சிறை 
இருக்கட்டுிம்‌...” 

“இந்தா பாரு சின்னச்சாமி அண்ணே! நீ எங்களுக்குத்‌ 
தலைவர்தான்‌... இல்லேங்கல... ஆனா இவங்களுல ஒருத்தன்‌ 
தலையாவது உருண்டு), அது நம்ம சாதித்‌ தலைன்னா, ஒன்‌ 
குலை விழும்‌... குலத்தைக்‌ கெடுக்க வந்த கோடாரிக்‌ கம்பா நாம 
அஃபயிடக்கூடாது. எதிர்ச்‌ சாதிக்காரப்பயக இளக்காரமா சிரிக்கக்‌ 


கூடாது." 


106 ** ஈச்சம்பாய்‌ 





கொலையாளிகளுக்குள்‌ சிறிது குழப்பம்‌. போதாக்குறைக்கு 
அந்தக்‌ குழந்தையின்‌ வாயில்‌ கொள்ளைச்‌ சிரிப்பு... கண்களை 
ஓரம்‌ சாய்த்து கைதட்டு£கிறது: இடுப்பில்‌ கை வைத்து கழுத்தை 
கேேள்வியாக்கிச்‌ சிரிக்கிறது. கள்ளச்‌ சிரிப்பா... கேலிச்‌ சிரிப்பா... 
ஆனாலும்‌, கொள்ளைச்‌ சிரிப்பு. ஒருத்தன்‌ துண்டைப்‌ பிடித்து 
இழுக்கிறது: இன்னொருத்தன்‌ கையைப்‌ பிடித்து செல்லமாகக்‌ 
கடிக்கிறது. 

அதற்குள்‌ சாலையின்‌ மீமல்‌ முனையில்‌ உளவு பார்த்த 
இருவர்‌ ஒஇடிவருகிறார்கள்‌. ராட்சதக்‌ கல்‌மமட்டில்‌ நின்றவர்கள்‌, 
எக்கி எக்கிப்‌ பார்த்துவிட்டு கீழ குதிக்கிறார்கள்‌... ஒடியபடியே 
கத்துகிறார்கள்‌... சொல்லி முடிக்காம£ல புதர்களுக்கள்‌ 
தாவுகிறார்கள்‌. தலையை எடுப்பதைவிட, தலை தப்பித்தால்‌ 
போதும்‌ என்கிற உயிர்பயம்‌. அல்லது உயிர்‌ ஆசை... அசை, 


பஃயமான யதார்த்தம்‌. 


“ஒடுங்க, ஒடுங்க... ஆயுதப்படை போலீஸ்‌ வருது. துப்பாக்கி 
வேனுக்கு துருத்தி நிக்குது. ஒடுங்க. ஒடுங்க, ஏய்‌ சின்னச்சாமி! 
கூட்டி வந்து கழுத்தறுத்திட்டியடா... ஊருக்கு வா, 
பாத்துக்கிறோம்‌... ஒங்கப்பா ஒடுங்க." 

அத்த மேவேனுக்குள்‌ எல்லோரும்‌, சண்டியரையும்‌, வேல்‌ 
க.ம்பரையும்‌ மாறி மாறிப்‌ பார்த்தார்கள்‌. வெட்டிவிட்டு? 
இ.டணுமா... இல்ல பெவெட்டாமலே ஒ.டணுமா? 

அத்தப்‌ பயணிகளில்‌ பாம்‌. படக்‌ கிழவி ஒருத்தி உறை 
நிலையிலிருந்து உயிர்‌ நிலைக்கு வந்து, சண்டியனின்‌ 
மோவாயைத்‌ தாங்கியபடியே 6 பேசினாள்‌. அவளுக்குள்‌ லேசான 
பயத்‌ தெளிவு. 


"இந்தாப்‌ பாரு மவராசா... மாடு முட்டி மாடு? செத்ததில்ல. 
மனுஷன்‌ வெட்டி, மனுஷன்‌ சாகலாமாய்யா?.. வண்டியில வார 


௬. சமுத்திரம்‌ ஜீ 109 





பபோலீஸு, (இரண்டு சாதியும்‌ இல்லாம வேற சாதியா இருக்கும்‌. 
கண்டவுடனே சுடுவானுக. நம்மள மாதிரி! அவனுகளுக்கும்‌ 
இத்தனை பமேபரைச்‌ சுடணுமுன்னு ஒரு எண்ணிக்கை 
இருக்குதாம்‌... மூட்டைப்‌ பூச்சி கூட, ௮/(த நசுக்கப்‌ போகும்போது 
செத்துப்‌ போனது மாதிரி பாவலா செய்யும்‌. உயி£ராட மதிப்பு 
அதுக்குத்‌ தெரியுது... நமக்குத்‌ சதரிய வேண்டாமாய்யா? அதா, 
போலீஸ்‌ லாரி சத்தம்‌ கேட்குது. ஒண்ணு ஓழுங்க... இல்லாட்டா, 
எங்ககூட வத்தது மாதிரி இதுல உட்காருங்க. ஒங்கள காட்டிக்‌ 
கொடுக்க மாட்டூடாம்‌.” 


தோஞ்சான்‌ மனிதர்‌ பாம்படக்‌ கிழவிக்கு, பக்க பலமாசப்‌ 
பேசினார்‌: 


“அஆமாங்கய்யா... நாங்க உயிமராடு! இருந்தாத்தானே ஒங்கள 
காட்டிக்‌ கொடுக்க முடியாது? எங்க பிணம்‌, ஒங்களுக்கு எதிரா 
சாட்சி சொல்லுமே! இதுக்கு பேர்தான்‌ விதி அல்லது யதார்த்தம்‌. 
நம்ம ரெண்டு சயிடும்‌ உயி£ராடு இருந்தாத்தான்‌ ஒருத்தர்‌ 
உயிரை இன்னொருத்தர்‌ உயர; முட்டுக்‌ கொடுக்கும்‌. எங்க 
அக்கா சொன்னதைக்‌ கேளுங்க. ஊர்ல அவளுக்கு 
வழக்காளின்னு பேரு. இர சொல்லுல நிக்கிற அ.கா...” 

போலீஸ்‌ வாகனம்‌ நெருங்கிக்‌ கொண்டிருப்பதை அதன்‌ 
குரல்‌ காட்டியது. அந்த வேனுக்குள்‌ நுழைந்தவர்களில்‌ 
சண்டியன்‌ உட்பட சிலர்‌ வெளிடய குதித்து ஓடினார்கள்‌. 
வேல்கம்பர்‌ உட்பட பலர்‌, ஆயுதங்களைப்‌ புதர்களுக்குள்‌ 
சதித்துவிட்டு, பால்குடிக்கத்‌ தரியாத பனைகள்மபால்‌ 
இருக்கையில்‌ உட்கார்த்தார்கள்‌. அந்த வேன்காரர்களோடு? 
விரவிக்‌ கிடந்தார்கள்‌. 





ச்சமீபாய்‌ 


காட்டிற்குக்‌ காடாகவும்‌, மலைக்கு மலையாகவும்‌ தோன்றிய 
காட்ட மலை அல்லது மலைக்காடு?. கர்நாடக மாநிலத்தில்‌ 
மலைநாடு என்று அழைக்கப்படும்‌ வளம்‌ கொழிக்கும்‌ 
தபோவனம்‌ : 6 போன்ற திசப்தப்‌ பகுதி. நாட்டியப்‌ 
பெண்கள்போல்‌, பாக்கு மரங்களும்‌, நட்டு வாங்கனார்போல்‌ 
தென்னை மரங்களும்‌ இடைவெளி கொடுக்காமல்‌ இணைத்து 
நிற்க-முக்காடு போட்ட பெண்கள்‌ போல்‌, தென்னை இலைகளால்‌ 
மூடப்பட்ட தெென்னங்களன்றுகள்‌, தாவர மாண்டூபால்‌ 
தாளலயத்தோடு நிற்க, இயற்கைச்‌ சிற்பி, தன்‌ மேலான 
படைப்பாற்றலில்‌ பூரித்துப்‌ போனது போன்ற விதவிதமான 
மரங்களாலும்‌ செடிகளாலும்‌ வியாபிக்கப்பட்ட ஊர்‌ - 


நாற்பது நாற்பத்தைந்து கல்‌ கட்டிட வீடுகள்‌ - ப வடிவத்தில்‌ 
அமைக்கப்பட்டு), ஒர தொடர்ச்சியாக வியாபித்திருந்த மேளா' 
கட்டு. கட்டிட முற்றத்தின்‌ மையத்தில்‌, மிகப்‌ பெரிய அடுப்பு: 
அதன்‌ மல்‌ ஒரு குண்டாப்பானை சவாரி செய்து 
கொண்டிருந்தது. மல்லிகார்ஜுன சுவாமிக்கு விழா 
ஜெதெருங்குவதால்‌, இங்குள்ள குருவி ஜாதி மலை மக்கள்‌ 
கூட்டாஞ்சோறுக்கு ஏற்பாடு! செய்திருக்கிறார்கள்‌. ஆண்‌, 
பெண்‌, குழந்தைகள்‌ அத்தனை பபரும்‌ விழா மயக்கத்தில்‌ 
இருப்பதுபோல்‌, புதுத்துணி வாங்குவது பற்றியும்‌, கூட்டாக 
முயல்‌ வேட்டைக்குப்‌ போவது பற்றியும்‌ பேசிக்‌ கொண்டிருந்த 
காலை தேேரத்தில்‌ - 

அந்த மமேளாக்‌ கட்டில்‌, தென்‌ 6மற்கு மூலை வீட்டில்‌ இருந்த 
ிபல்விபாய்க்கு, ஒரு கவலை. டேநற்று மாலையில்‌ இருத்து, 


௬. சமுத்திரம்‌ * 111 
5 

இந்தக்‌ காலை வரைக்கும்‌ யோசிக்கிறாள்‌ மயோசிக்கிறாள்‌, அப்படி 
ேயோகிக்கிறாள்‌; ஆனாலும்‌ ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. 
வீணை மாதிரியான மரப்பெட்டிமல்‌ கிடந்த அந்தப்‌ 
புடவையையும்‌, ஜாக்கெட்டையும்‌ எடுக்கிறாள்‌. இடுப்பில்‌ 
சுற்றப்‌ போகிறாள்‌. பிறகு சுற்றப்‌ேபோனதை தலையைச்‌ சுற்றிக்‌ 
கீழே போடுகிறாள்‌. தாழை மட்டையில்‌ செய்யப்பட்ட 
தொப்பியை, தலையில்‌ இருந்து எடுக்கிறாள்‌. பிறகு 
தலையை6ய எடுத்ததுபோல்‌ துடிக்கிறாள்‌. மார்புக்கு மல்‌ 
ஒன்றுமில்லாத திர்வாணப்‌ பகுதிக்கு. நிவாரணமாக, 
ஜாக்கெட்டை எழுக்கிறாள்‌. அதைப்‌. போட்ட ஆகவேண்டும்‌ 
என்பதுமீபால்‌, சழுத்தில்‌ மார்பகங்களை மறைத்துக்‌ கிடக்கும்‌ 
பச்சைப்பாசி, நீலப்பாசி முதலிய பாசி மணிகளைக்‌ 
கழற்றுகிறாள்‌. பின்தலையை மறைக்கும்‌ செம்பருத்திப்‌ 
பூக்களை எடுக்கிறாள்‌. பிறகு, தலைக்குள்‌ நுழையப்‌ போன 
ஜாக்கெட்டை வீசியடிக்கிறாள்‌. வீசிப்போட்ட பாசி மணிகளைக்‌ 
கழுத்திற்கு, சுருக்குகளாக்கிக்‌ கொள்கிறாள்‌. 

மரப்‌ பெட்டியில்‌ கலைந்து கிடந்த புடவையையும்‌, இரண்டு? 
கைப்‌ பகுதிகளும்‌ சுருட்டி நிற்கக்‌ கையில்லாத பொம்மைபபோல்‌ 
கிடந்த ஜாக்கெட்டையும்‌ பார்க்கப்‌ பார்க்க, அவளுக்குக்‌ கோபம்‌ 
கோபமாக வந்தது. திட்டு?ப்‌ பகுதியில்‌ வாயில்‌ கொசு மொய்க்கத்‌ 
தரங்கும்‌ ஒரு வயதுப்‌ பயல்‌ மல்‌ அ.ந்தப்‌ புடவையை எடுத்து 
மூடப்‌ போனாள்‌. 

அவளால்‌ ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. ஒரு முடிவுக்கு 
வரும்படி சொன்ன சிக்கையா மல்‌, மனதுக்குள்‌ சீறுகிறாள்‌. 
அவன்‌, தேற்று மல்லச்‌ சொன்ன வார்த்தைகள்‌, காதுகளில்‌ 
இப்ீபா£தா துள்ளத்‌ துடிக்கக்‌ £கட்கிண்றன. 


112 * ஈச்சம்பாய்‌ 





“பெல்லிபாய்‌, இந்தக்‌ காட்டுப்‌ பகுதியில்‌ சர்க்கார்‌ 
பள்ளிக்கூடம்‌ கட்டுறதுக்கு, ஆட்க£ளோட ஆட்களா வந்த என்‌ 
கூட, மூணு மாசமாய்ப்‌ -பசேற. என்னைப்‌ பற்றிப்‌ 
புரிஞ்சிட்டிருப்பே. . நாம இருவரை ஒருவர்‌ தொட்டதில்லே. 
கெட்டதில்லே... ஆனாலும்‌ ஒருத்தர்‌ 6மல்‌ ஒருத்தர்‌ ஆசைப்‌ 
படாமலும்‌ இல்லை. நாளையோட கட்டிட வேலை முடியுது. 
நாளை சாயங்காலமாக எல்லோரும்‌ போகப்‌ பபோடறாம்‌. நீயும்‌ 
வர்ரதாக இருந்தால்‌ என்‌ கூட வா. கால$ிமல்லாம்‌ உன்னை 
ராசாத்தி மாதிரி காப்பாத்து£றன்‌. [ஹேமாவதி அணைக்கட்டு 
இருக்கிற கோரளுர்ல எனக்கு வலை கிடைச்சிருக்கு. ரண்டு? 
பேரும்‌ அங்கே போயிடலாம்‌. எண்ன சொல்ற? சரி, உடனே 
ஒன்னால சொல்ல முடியாது. இதோ புடவை, இதா ஜாக்கட்‌. 
உனக்கு என்கூட வரச்‌ சம்மதமுன்னா, நாளைக்‌ காலையிலே௦ய, 
எங்கு கெளடா பொண்ணுங்க மாதிரி, ஒங்க ரக்மணிபாய்‌ 
மாதிரி, கொசுவம்‌ வச்சுப்‌ புடவை கட்டி ஜாக்கெட்‌ போட்டு? வா. 
அப்படி வந்தால்‌ ஒனக்கு, என்கூட வாழ இஷ்டமுன்னு அர்த்தம்‌. 
(இல்லைன்னா, மூகாம்பிகா விட்ட வழின்னு எடுத்துக்கிறன்‌. 
சரி, இப்போ உன்‌ வீட்டுக்கு புறப்படு. 

அப்போது அருகில்‌ நின்றாலும்‌ தொலைவில்‌ நின்று 
டூபசுவதுமபோால்‌ தென்பட்ட சிக்கய்யா, இப்போது அவள்‌ ௮௬௦௧ 
நிற்பதுபோல்‌ 6 தான்றினான்‌. 'எண்டோட வா... வா என்று 
பல்லவி பாடினான்‌. பிறகு, பெல்லி, கல்யாணமான ஆறு 
மாதத்திலேயே உன்‌ வீட்டுக்காரன்‌ குடிச்சுக்‌ குடிச்சு 
பஇறத்துட்டான்னு சொல்றே. அப்புறம்‌ உண்‌ பெரிய மச்சான்‌, 
சின்ன மச்சான்‌, அவன்க சம்சாரங்கள்‌, பிள்ளைக்‌ குட்டிகமீளாட 
கூட்டாய்‌ வாழ்ந்துவா£ர... ஒன்‌ புருசன்‌ நிலமும்‌ அவங்க 
பராமரிப்பிலேய இருக்குதுன்னு சொன்னே... ஆனாலும்‌, ஒன்‌ 


௬. சமுத்திரம்‌ ௬ 113 





மச்சான்‌ பெண்டாட்டிங்க ஒனக்கு சரியா சோறு 6 போடல. ஒன்‌ 
பச்சைக்‌ குழந்தை பாலில்லாம சாகுற நிலைக்குப்‌ 6பாயிட்டு”து. 
மேளாவுல சொன்டூன்‌. எவனாவது: தட்டிக்‌ கேட்டானா? என்‌ 
சொத்தைப்‌ பிரிச்சுக்‌ கொடுக்கச்‌ சொல்லுங்கன்னு 
சொன்னப்போ, மளா எஜமானன்‌ என்னா சொன்னான்மன... 
'ஒழுங்கா, கொடுக்கிறதை தின்னுட்டு இரு. இல்லன்னா... 
என்று மிரட்டுற இப்படிப்பட்ட இவங்களோட நீ எதுக்காக 
சாகாமச்‌ சாகணும்‌? இந்த இருபத்திரண்டு வயசுல, கிராமத்துப்‌ 
பெண்கள்கூட ரெண்டாம்‌ கல்யாணம்‌ செய்துக்கிற இந்தக்‌ 
காலத்திலே, நீ எதுக்காக வாடி வதங்கணும்‌! மளாக்‌ கட்டத்துல 
தனியாய்‌ தனித்து வாழ்ந்த நீ என்னோட என்‌ கூட்டாய்‌ 
வாழப்பிடாது? இப்பேவ சொல்ல வேண்டாம்‌. நாளைக்குச்‌ 
சொல்லு. இந்தப்‌ புடவை மூலம்‌ சொல்லாமல்‌ சொல்லு; 
ஜாக்கெட்‌ மூலம்‌ பேசாமல்‌ பேச." 


ிபல்லியாய்‌, வீரியப்பட்டாள்‌. கதவைச்‌ சாத்திக்‌ கொண்டாள்‌. 
மார்பு வரை கட்டியிருநீத மலைஜாதிப்‌ புடவையை 
வீசியடித்தாள்‌. சிக்கையாவின்‌ புடவையை இடுப்பில்‌ 
சுற்றினாள்‌. அவனே புடவையைக்‌ கட்டிவிடுவதுபோல்‌ ஒரு 
பிரமை. பாகி மாலைகளை னவீகியெறிதந்துவிட்டு, ஜாக்கெட்டை 
எடுத்தாள்‌. தலை தட்டியது. ஓ... தொப்பியா... தாழை மட்டைத்‌ 
தொப்பியை எடுத்து, மூன்று தடவை தலையைச்‌ சுற்றி 
வட்டமடித்துத்‌ தூக்கி எறிந்தாள்‌. ஜாக்கெட்டைப்‌ போட்டாள்‌. 
சரியாய்‌ ,இருக்ேச! நல்லாத்தான்‌ அளவு எடு)தீதிருக்கான்‌! 

பெல்லிபாய்‌, புதிதாய்ப்‌ பண்ணுருவம்‌ கொண்டவள்பேபால்‌ 
மின்னினாள்‌. உடம்பில்‌ பட்ட ஆடைடபால்‌, மனதுக்கு உறுதி 
உடையாகியது. கைக்‌ கண்ணாடியை எடுத்து, அதை உடம்பில்‌ 


பல்வேறு இடங்களுக்கு எதிராகக்‌ காட்டிப்‌ பிடித்தாள்‌. சற்று 
. 8. 


114 அ ஈச்சம்பாய்‌ 





முன்புவரை, மார்புக்கு மல்‌ ஒன்றுமில்லாமல்‌ இருந்தவள்‌. 
இப்போது மேலேசாய்‌ தெரிந்த வயிற்றை புடவையால்‌ 
மறைத்தாள்‌. இறுகப்‌ பற்றிய ஜாக்கெட்‌, அவளுள்‌ ஒரு 
கிளுகிளுப்பையும்‌, மார்பை மறைத்த முத்தானை ஒரு 
மதமதப்பையும்‌ கொடுத்திருக்க வேண்டும்‌. 

திண்ணையில்‌ ஈச்சம்‌ பாயில்‌ தூங்கும்‌ மகனை, .கண்ணால்‌ 
ரசித்தபடியே, மேளா முற்றத்துக்கு வந்தாள்‌. 'திருவலில்‌' 
கேழ்வரகை மாவாக்கிக்‌ கொண்டிருந்த பெண்களைப்‌ பார்த்தாள்‌. 
தாழை மட்டைத்‌ தொப்பியில்‌ புத்த பிட்சுகள்‌ மாதிரி தெரிந்த 
கிழவிகளைக்‌ கண்ணால்‌ ஓரம்‌ காட்டினாள்‌. மளா எஜமானரு 
பாபன்‌ தாயக்கனைப்‌ . பார்த்தாள்‌. என்னடி புதுமாதிரியான 
புடவை என்று ஒருத்தனாவது, ஒருத்தியாவது. கேட்கட்டு/6ம? 
இல்லன்னா திட்டவாவது செய்யட்டு0ம... எல்லோருமே அ/வள்‌ 
அங்கே இல்லாததுபோல்‌ 'பாவலா' செய்தார்கள்‌. 'கூலி 
வாங்கிட்டு வாேேரன்‌' என்று பொதுப்படையாய்‌ வலியச்‌ 


சொன்னாள்‌. ஒருத்தராவது அவளைத்‌ திரும்பிப்‌ பார்க்கட்டுமே? 


பெல்லிபாம்‌, .௮லட்சியப்படுத்துபவர்களை லட்சியம்‌ 
செய்தபடியே மெல்ல நடந்தாள்‌. பூசி முடித்த பள்ளிக்‌ 
கட்டிடத்தின்‌ படிக்கட்டில்‌ சாய்ந்தபடி கிடத்த சிக்கையாவைப்‌ 
பார்த்துவிட்டாள்‌. 6மளாக்கட்டடோ அங்கே .பார்த்த முகங்களின்‌ 
பாரா முகமோ அவள்‌ மனத்தில்‌ இருந்து ' தூள்‌ தூளாயின. 
ஒட்டமும்‌ நடையுமாய்ப்‌ பாய்ந்து, சிக்கையாவின்‌ முன்னால்‌ 
நாணத்தோடு நின்றாள்‌. அவனா, வாயும்‌ இரு 
கண்ணாவதுடூடால்‌, அகலமாக அவளைப்‌ பார்த்தான்‌. பாக்கு 
மரத்தின்‌ பாளை நிறத்தில்‌ - காட்டுக்‌ கற்றாழையின்‌ ஒ.ற்றைச்‌ 
சூலம்‌ போன்ற கம்‌.பீரத்தில்‌, அசல்‌ கெளடா பெண்ணாய்‌ மாறிய 


அத்த மலைமகளை, அவன்‌ மலைத்துப்‌ பார்த்தான்‌. அவள்‌ 


௬, சமுத்திரம்‌ ௬ 115 








டமனியை மானசீகமாகக்‌ கலைத்துப்‌ பார்த்தான்‌. பிறகு, 
தன்னம்பிக்கையோடு) சொன்னான்‌: 


'ஜீ வருவேன்னு தெரியும்‌. என்‌ னோடு வாழ்வேன்னு புரியும்‌. 
'எனக்குப்‌ பயமாய்‌ இருக்குதுய்யா. துக்கம்‌ வருது. 
இன்றைய துக்கம்‌ நாளைய சந்தோஷம்‌. 

'அப்புறம்‌ இந்தச்‌ சிக்க சம்சாரா சொக்க சமசாரா விஷயம்‌... 
'ஏன்ன சொல்ற? 


'எண்னால உனக்குப்‌ பிரயோஜனம்‌ இருக்காதுன்னு 
சொன்னதை ஞாபகப்படுத்திப்‌ பாருய்யா. குழந்தை 
பிறந்தவுடனே6ய, மளா ஆட்கள்‌ எனக்குக்‌ குடும்பக்‌ 
கட்டுப்பாடு செய்துட்டாங்க. அதனால எனக்கு... 


அடி பைத்தியம்‌! நீ அந்த விஷயத்தை சொன்ன பிறகுதான்‌, 
உண்னைக்‌ கல்யாணம்‌ செய்துக்கிறதுன்னே முடிவுக்கு வத்ேேதன்‌. 
ஏற்கனேவ நமக்குத்தான்‌ ஒரு குழந்தை இருக்சக. பயல்‌ 
இன்னும்‌ ஈச்சம்‌ பாயிலிருதந்து எழுந்திரிக்கலியா? அவனை ஒரு 
அப்பன்‌ வீட்டுக்குக்‌ கூட்டிப்‌ போறது மாதிரி கூட்டிவா. சறி. 
இனி6மல்‌ பச வேண்டிய விவகாரங்களை அப்புறமாய்ப்‌ 
பேசிக்கலாம்‌. காண்டிராக்டேராட லாரி, சாயங்காலத்துக்குப்‌ 
பதிலா இன்னும்‌ அரை மணி ேதேரத்துக்குள்பளே வரப்‌ போகுது. 
நீ மளாவுக்குப்‌ போய்க்‌ குழந்தையை உன்‌ அப்பா வீட்டுக்குக்‌ 
கூட்டிட்டுப்‌ போறது மாதிரி கூட்டிட்டு) .வந்துடு?. நீ வருகிற 
விஷயம்‌ எங்க ஆட்களுக்கும்‌ தெரியும்‌... அ;தனால பிரச்சினை 
இருக்காது. உம்‌, புறப்படு. 

மபெல்லிபாய்‌, அவனைப்‌ பார்த்துப்‌ பார்த்து கால்களை 


நகர்த்தினாள்‌. முக்ம்‌ பூரித்துப்‌ போய்‌ கண்கள்‌ மின்னின. 


11 * ஈச்சம்பாய்‌ 





கூடவே குறும்புச்‌ சிரிப்பு. அவனை நாணத்தோடு), ஏறிட்டு 
நோக்கி, நளினத்மீதாடு நடை போட்டாள்‌. கடத்த காலத்திலேயே 
வாழ்த்தவள்‌, அதைக்‌ கடப்பதுபபோல்‌, கிழக்குப்‌ பாறை மேட்டில்‌ 
இருந்து, இன்னொரு பாறை மேட்டிற்குத்‌ தாவி நடந்தாள்‌. 
ரோஜாப்பூக்களைத்‌ தடவி விட்டபடி, வாழைக்‌ குலைகளை 
வருடியபடி, ஆலம்‌ விழுதுகளை ஆட்டியபடியே நடந்து மேளா 
சுற்றத்திற்கு வத்தவள்‌, தன்‌ வீட்டிற்குள்‌ சுகபோக நினைவுப்‌ 
போதையுடன்‌ திரும்பப்‌ போனபோது - 
“ஏ.ய்‌, பெல்லிபாய்‌. இங்கே வா." 


மளா எஜமானரு பாபன்‌ நாய்க்கரும்‌, இன்னும்‌ நாலைந்து 
கிழடு கட்டைகளும்‌ பாறை மமட்டில்‌ உட்கார்ந்திருக்க, 
மலைக்கூட்டம்‌ பொதுக்‌ கூட்டம்போல்‌ கீழ வியாபித்திருந்தது. 
பெல்லிபாய்‌, சத்தம்‌ கேட்டுத்‌ தடுமாறியபோது, (இரண்டு 
பண்கள்‌, அவளை வலுக்கட்டாயமாக இழுத்து, மமேளாத்‌ 
தலைவர்கள்‌ முன்னால்‌ நிறுத்தினார்கள்‌. திடீரென்று அம்மா 
என்ற அலறல்‌ சத்தம்‌ - பிள்ளைச்‌ சத்தம்‌. பெல்லி அழரவமீலாடு 
திரும்பியபோது, அவள்‌ மகன்‌, மச்சான்‌ பெண்டாட்டியின்‌ கைச்‌ 
சிறைக்குள்‌ துடித்துக்‌ கொண்டிருந்தான்‌. 


மளா எஜமானரு பாபன்‌ நாய்க்கன்‌, அதட்டலோடு 


பேசினார்‌. 


“பிபல்லிபாய்‌, நீ எதுக்காகப்‌ புடவை கட்டு£ேே, எதுக்காக 
அந்கே போயிட்டு? இங்கே வரண்ணு எல்லோருக்கும்‌ தெரியும்‌. 
நீ அந்தக்‌ கல்‌வெட்டுக்காரரனோாட மேபசற பேச்சும்‌, குழையுற 
குழையலும்‌ நல்லாவே தததெரியும்‌. காலம்‌ மாறிட்டதால்‌, 
உண்னைடயா, அவனையயோ நாங்க முயல வெட்டறது மாதிரி 
வட்டல. பபோகணுமுன்னால்‌ மபா. மத்த ம6மளாக்காரங்கு 


௪ சமுத்திரம்‌ * 1/7 


முன்னால நம்மோட சுறால்‌மனா அவமானப்படும்‌ என்றாலும்‌, 
உன்னை தாங்க போகவிடாமல்‌ தடுக்கப்‌ போறதாய்‌ இல்லே. 
ஆனால்‌ டீபாயிட்டால்‌, திரும்பி வரப் படாது. உன்னை 
மாதிரியே ஒருத்தனோட ஓடிப்‌ போயிட்டு/ அப்புறம்‌ இந்கே 
திரும்ப வத்து பிள்ளையைப்‌ பார்க்கறதுக்குத்‌ துடிச்சாே, 
லட்சுமிபாய்‌... அவளை மாதிரிதான்‌ நீ ஆகேவேண்டியது வரும்‌. 
அப்போ இந்த லட்சுமிபாய்க்குப்‌ பிடிச்ச பைத்தியம்‌, ஒனக்கும்‌ 
பிடிச்சால்‌, நாங்க பொறுப்‌.பில்லே. போகணுமுன்னால்‌ போயிடு. 
ஆனால்‌ குழந்தை உண்னது இல்லே. இது சுறால்‌ மேளாவோட 
பிள்ளை. இதந்த 6மளாவோட 6/பருமையை வருங்காலத்துலேயும்‌ 
நிலைநாட்டப்‌ போகிற ஆம்பிளை. நீ பொம்பிளை. 
ேோபோகணுமுண்னால்‌ பா.” 


பெல்லிபாயின்‌ காதில்‌ எங்கிருந்தோ அவள்‌ குழந்தையின்‌ 
அழுகைக்‌ குரல்‌ கேட்டது. திரும்பிப்‌ பார்த்தாள்‌. குரல்‌ கேட்கிறது. 


குரலுக்குரிய பிள்சையைக்‌ காணவில்லை. தாய்மையில்‌ 





தவித்தாள்‌; பலாமரக்‌ கிளைகள்‌ வழியாய்ப்‌ பள்ளிக்‌ 
கட்டிடத்தைப்‌ பார்த்துக்‌ காதலியாய்‌ துடித்தாள்‌. கட்டிடம்‌ 
முழுவதையும்‌ கண்களால்‌ வட்டமடித்து, தனிமை உணர்வில்‌ 
அல்லாடினாள்‌. குழந்தையின்‌ அழுகை அடங்கி, ஏதோ ஓர்‌ ஈன 
முனகல்‌ இறங்குமுகமாய்க்‌ கேட்டது. 

மேளாத்‌ தலைவன்‌ அதட்டினான்‌. 


“உம்‌. 6 பாகணுமுன்னால்‌ இப்பூவ போ! எக்கேடு) கெட்டுப்‌ 
போ. இங்கே இருந்து எங்க மானத்தை வாங்குறதைவிட, 
ஒடரயடியாய்ப்‌ போயிடு.” 

ீபல்லிபாய்‌, சிறிது ம நரம்‌, தலையைப்‌ பெருவிரலால்‌ 
கீறினாள்‌. முகத்தை முந்தானையால்‌ மூடினாள்‌. சிக்கையா 


116 * ஈக்சல்பாய்‌ 





இருக்கும்‌ திக்கைப்‌ பார்த்தாள்‌. புருஷன்‌ புதைக்கப்பட்ட 
திசையைப்‌ பார்த்தாள்‌. பிறகு, மடமடவென்று நடந்தாள்‌. 
அவளுக்கு எல்லோரும்‌ வழி விட்டார்கள்‌. அவளை வழிமறித்துப்‌ 
புத்திமதி சொல்லப்போன சில கிழவிகளை மமேளாப்‌ பிரமுகர்கள்‌ 
அதட்டினார்கள்‌. 

பெல்லிபாய்‌, காட்டிற்குள்‌ காடாகி, மலைக்குள்‌ குகையான 
நரம்‌. சத்தமாகத்‌ துவங்கிய 6மளாக்கட்டு?, நிசப்தமாக 
மூடியப்பபோன சமயம்‌... அவளைத்‌ தலைமுமுகிவிட்ட 


நிதர்சனத்துடன்‌, கூட்டம்‌ கலையப்பபோன வேளை. 


பெல்லிபாய்‌, திரும்பி வந்தாள்‌. அவசர அவசரமாய்‌ 
வீட்டிற்குள்‌ ஒடினாள்‌... கால்மணி நேரம்‌ அவளின்‌ தடயம்‌ 
தெரியவில்லை, கூட்டம்‌ அப்படியே திரண்டு தின்றது. மீண்டும்‌ 
அவள்‌ கோலத்தைப்‌ பார்த்த்தும்‌ முதலில்‌ திகைத்தது... பிறகு 
சிரித்துக்‌ கொண்டது. 


பெல்லிபாய்‌, மார்புவரை புடவைகட்டி, காதுகளில்‌ 
லாண்டான்‌ லொடுக்கு வளையங்களைப்‌ போட்டு! - மார்பில்‌ 
சாவிக்‌ கொத்துகள்‌' தொங்கிய பாசி மாலைகளுடன்‌, முன்‌ 
தலையில்‌ தாழைமட்டை தொப்பி போட்டு), பின்‌ தலையில்‌ 
ஊமத்தம்‌ பூக்குவியல்களை சுமைபோால்‌ வைத்து, வந்தாள்‌. 
மறுபடி பிழைத்த அல்லது செத்த மலைஜாதிப்‌ பெண்ணாய்‌ 
வந்தாள்‌. கூட்டம்‌, இப்டீபாது அவளை அங்கீகரித்துப்‌ பார்த்த 
போது - 

மேளாக்‌ கட்டு எஜமானர்‌ பாபன்‌ நாய்க்கர்‌ காலில்‌, பெல்லி 
பாய்‌ தன்‌ தலைபடும்படி ெடுஞ்சாண்கிடையாக விழுந்தாள்‌. 
இனி£€மல்‌ தலையெடுிக்கப்‌ போவதில்லை என்பதுபோல்‌ 
அப்படியே கிடந்தாள்‌. எவளோ - எவனோ அ; வளைத்‌ தூக்கி 
விட்டபோது - 


௬. சமுத்திரம்‌ ந 119 





ெபெல்லிபாய்‌, மமேளாத்‌ தலைவனைப்‌ பார்த்துக்‌ 
கையெடுத்துக்‌ கும்பிட்டாள்‌. பள்ளிக்‌ கட்டிடத்தின்‌ முன்னால்‌, 
லாரியில்‌ சாய்ந்தபடி, அவசரக்‌ கோலமாய்‌ நின்ற சிக்கையாவை 
நோக்கி, 6மளாத்‌ தலைமைக்கு கும்பிட 6போடுவதுமபால்‌ 
பாட்டாள்‌. மாறி மாறிக்‌ கும்பிடு போட்டாள்‌. 'மன்னிச்சுடணும்‌,' 
என்று சிக்கையாவுக்கும்‌ கேட்கும்படி அலறலோடு! கம்பிட்டாள்‌. 


அப்போது - 


லாரியின்‌ ஓடல்‌ சத்தம்‌ எல்லோருக்கும்‌ மகட்டது. ஆனால்‌ 
பெல்லிபாய்க்கு மட்டும்‌ அவள்‌ குழந்தையின்‌ சத்தம மேகட்டது. 


- குமுதம்‌, 2-3-7$5553 


முகமறியா முகம்‌ 


ஊரு ஒலகத்தில்‌ காதலிப்‌பதுபபோல்‌, தானும்‌ காதலிக்காமல்‌ 
பானதுக்கு ராசகுமார்‌/, வட்டியும்‌, : முதலுமாய்‌ 
வருத்தப்பட்டாள்‌. அந்த 'அரங்கு' வீட்டின்‌ கடைசி அறைக்குள்‌ 
வாசல்படியில்‌ உட்கார்த்து கொல்லைப்புறத்தைப்‌ பார்த்தபடியே 
குழைந்தாள்‌. இரண்டு கிட்டுக்குருவிகள்‌, அவள்‌ முன்னால்‌ 
சல்லாபம்‌ செய்து கொண்டிருந்தன. முன்‌ பெல்லாம்‌ அவற்றை 
ரசித்துப்‌ பார்க்கும்‌ அவள்‌, இப்போது, கைகளை ஆட்டி 
அவற்றை கலைக்கப்‌ போனாள்‌. பிறகு அவையாவது நல்ல 
ஜோடியாகி இருக்கிறத என்று நினைத்தவள்‌ போல்‌, 
சும்மாயிருந்தாள்‌. அப்படியும்‌ இருக்க முடியவில்லை. 
பிடரிமுடியை மேமேற்பக்கமும்‌, முன்முடியை பின்பக்கமும்‌ 
இழுத்து இழுத்து அல்லாடியபடியே சிந்தித்தாள்‌. அவளவள்‌, 
ஒரு காதலோடு நிற்காமல்‌, மறுகாதல்‌, மறுபடியும்‌ காதல்னு 
ஜோடி மாற்றம்‌ செய்கிறாள்கள்‌. இவளா ஒரு சிலரை 
ஏறெடுத்துப்‌ பார்த்தாலும்‌ அவர்களில்‌ எவனையும்‌ 
காதலிக்காமல்‌ இருந்தவள்‌. 'பாம்பளைன்னா ஒரு அடக்கம்‌... 
ஒடுக்கம்‌ வேணும்னு சின்ன வயதிலிருத்ேத அம்மா திட்டித்‌ 
திட்டியும்‌, அ.ப்‌.பா சாட்டைக்‌ கம்பை ஆட்டி ஆட்டியும்‌, அவள்‌ 
அக்காவுக்குச்‌ சொன்னது, அப்போது அவளுக்குக்‌ கேட்டதோ 
என்னமா, இவளுக்குக்‌ கேட்டது. அவளை அடித்தபோது 
அவள்‌ 'மந்தக்குறத்தி' மாதிரி சும்மா இருந்தாலும்‌, இவளுக்கு 
வலித்தது. இப்படிப்பட்ட தனக்கா இந்தத்‌ தண்டனை என்று 
அவள்‌ தடுமாறினாள்‌. நினைக்க நினைக்க கோபம்‌ 


கூடிக்கொண்டீட போனது. அரை மணி தேேரத்திறகு முன்புதான்‌, 


௬. சமுத்திரம்‌ ந 121 





அத்த எதிர்பாராத செய்தியை அவள்‌ மேகள்விப்பட்டாள்‌. 
வெளியயிருந்து வந்த அப்பா கருப்பசாமி, கக்கத்தில்‌ இருந்த 
குடையை வீசியடிக்காமல்‌, கால்‌ செருப்புக்களைத்‌ தூக்கி 
எறியாமல்‌ இதமாக வந்ததிலிருந்தே, அம்மா புரிந்து கொண்டு 
'காரியம்‌ பழந்தானே' என்றாள்‌. அவர்‌ மேசாய்ச்‌ சிரித்தார்‌. 
அதற்காகவே, அவருக்கு பரிசளிக்க விரும்பியதுபோல்‌, அம்மா 
உள்ளே போய்‌, மோர்‌ கொண்டு! வந்தாள்‌. அப்பாவா, கருத்த 
மீசைக்கு நரை நிறத்தைக்‌ கொடுத்த மோர்த்து துளிகளைத்‌ 
துடைக்காமலே, மனைவியிடம்‌ விஷயத்தைச்‌ சொல்லப்‌ 


போனார்‌. பிறகு அதட்டினார்‌. 


“மொதல்ல உன்‌ மகள உள்ளயாவது... வெளியிலயாவது 


போகச்‌ சொல்லு...” 
“அவள்‌ கிடக்காள்‌... பையன்‌ எப்படி...” 


“உனக்கு புத்திகெட்டுப்‌ போச்சுடி... அவளுக்குத்‌ திமுறப்‌ 
பாரன்‌... காலம்‌ கலிகாலம்‌. அது நம்ம வீட்டுக்கும்‌ வந்துட்டா... 


“ஏனா எருமைமாடு?... அப்பா சொல்லுறது காதுல விழல... 
ஒன்‌ சோலியப்‌ பாத்துட்டுப்‌ போயம்ளா... முடிச்சாச்சா..." 


“முடிச்சாச்ச... இன்னுமாளா திக்கே... 


கருப்பசாமி, மகளை பல்லைக்‌ கடித்துப்‌ பார்த்தார்‌. அவளும்‌ 
'எனக்கும்‌ தெரியட்டு£மப்பா' சஎன்பதுமபால்‌ கால்களைத்‌ 
தேய்த்தபடி நின்றாள்‌. பிறகு 'எனக்குத்தான்‌ ”'தரியணும்‌' 
என்பதுபோல்‌ நிலைப்படியில்‌ உள்ள சீப்பை எடுத்து, சிறிது 
தள்ளி நின்று, ஜன்னல்‌ வழியாக அவர்களைப்‌ பார்த்தபடியே 
தலையை. வாரினாள்‌. அவர்களோ அவளை வாருவது போல்‌ 
திண்ணையிலிருந்து எழுந்து, சமையலறைக்குள்‌ போய்‌ 
விட்டார்கள்‌. இவளுக்கும்‌ வீம்பு வந்துவிட்டது. 


122 ஈச்சம்பாய்‌ 





தொழுவிலிருந்து கிழக்குப்‌ பக்கமாகத்‌ திரும்பி, 
சமையலறையின்‌ பின்‌ சுவரில்‌ சாய்ந்து கொண்டு! ஒட்டுக்‌ 


கட்டாள்‌. 


ராசகுமாரிக்கு, அவர்கள்‌ பேசுவது கிசுகிசுப்பாகமீவ கேட்டது. 
“மூணு ஏக்கர்‌ நிலம்‌, அக்கா தங்கச்சின்னு பிச்சுப்‌ பிடுங்கல்‌ 
கிடையாது... அம்மாவும்‌ நல்லபடியா போய்ச்‌ மசரந்துட்டாளாம்‌... 
ரொம்பத்‌ தோதானது... ெனைச்சதுக்கு ஒருபடி மேலதான்‌... 
சாண்‌ பிள்ளையானாலும்‌ ஆண்பிள்ளதானடி...” 


ராசகுமாரி மருண்டு! போனாள்‌. அத்த 'சாண்பிள்ளை' என்ற 
வார்த்தை அவளை உலுக்கி எடுத்தது. உற்றுக்‌ கேட்டாள்‌. 
மீண்டும்‌ கிசுகிகப்பு. ஒலிகள்‌ அவளைப்‌ பொறுத்த அளவில்‌, 
அருவ திலையிலமூய ஒலித்தன... . அப்போ... ஒருவேளை 
மாப்பிள்ளை.... குள்ளமா இருப்பானா... போன மாசம்‌ 
பஞ்சாண்டி ஊருல, இப்படித்தான்‌ ஒரு அதியாயம்‌ 
நடந்துதாம்‌... வெளியூர்‌ மாப்பிள்ளை 6மள தாளத்ேதோட 
காருக்குள்ள இருந்தபடியே வந்திருக்கான்‌. குண்டு முசுமாம்‌. 
அத வச்சு மாப்பிள்ளை பபரிய சண்டியர்னு எல்லாரும்‌ 
நினைச்சிட்டாங்க... ஜன்னல்‌ வழியா பார்த்த பொண்ணுகூட 
சந்தோஷப்பட்டாளாம்‌. கடைசியில மணவறையிமல 
பொண்ணோட காலு தரையில நேரா பட முடியாமல்‌... அவள 
அதை வளைச்சு வச்சாளாம்‌. அத்த அளவுக்கு அவள்‌ உயரமாம்‌... 
ஆனால்‌, மாப்பிள்ளை காலு தரையிலருத்து ஒரு அடிக்கு மேல 
நிக்குதாம்‌. இவ்வளவுக்கும்‌ முழுக்காலுதான்‌. ஆசாமிதான்‌ 
குள்ளக்‌ கத்திரிக்காய்‌. எல்லோரும்‌ கசாமுசான்னு 
டேபேசினாநங்களாம்‌. பொண்ணு அந்கேகமய அழுதாளாம்‌. 
ஆனாலும்‌, போனது மேபோாச்சு, ஆனது ஆச்சுன்னு, ஊரும்‌ 
உறவும்‌ தாலி கட்டும்போது, பூமாரி பொழிஞ்சுதாம்‌. 


௬. சமுத்தீரம்‌ ந 123 





அய்யய்யோ... எனக்கும்‌ அப்‌.படிப்பட்டவன்தான்‌ வருவானோ... 
சீ அப்பா அப்படியா என்னை பாழுங்‌ கிணத்துல தள்ளுவார... 
தள்ள மாட்டாருதான்‌... அவருகிட்டயும்‌ ஆள்‌ மாறாட்டம்‌ 
செய்திருந்தால்‌, மாட்டிக்கப்‌ போறது நான்தாமீன... 
தலைவிதின்னு தப்பிக்கப்போறது அப்பா. அதுல அவரு 


சுமையும்‌ எறங்கிப்‌ போகும்‌. 


சமையலறைப்‌ பக்கம்‌ இருக்க மனமில்லாமல்‌, ராசகுமாரி 
கொல்லைப்பக்கமாக வந்தாள்‌. தலை கனத்தது. உள்ளுக்குள்‌, 
கருப்போ, கிவப்போ ஏமதா ஒன்று அவள்‌ குரல்வளையைப்‌ 
பிடிப்பது£பாலிருதந்தது. எல்லாம அ.ந்தியமாய்த்‌ 2]தரி'ந்தது. 
மீண்டும்‌ பெற்றவர்கள்‌ திண்ணையில்‌ வந்து பிறந்தவளைப்‌ 
பற்றி பேசுவது கிசுகிசுப்பாய்க்‌ 6கட்டது. இரண்டில்‌ ஒன்றைக்‌ 
கேட்டுவிட பேவேண்டும்‌ என்ற வேகத்தில்‌, ராசகுமாரி அவர்கள்‌ 
பக்கம்‌, வந்து நிலைப்படியில்‌ இரண்டு கைகளையும்‌ 
விரவிப்போட்டு, தலையை வாசலுக்கு வெளிய கொண்டு? 
ேோபோனாள்‌. அவர்கள்‌ பேசி முடித்து விட்டார்கள்‌ பாலும்‌... 
கிண்ணிப்‌ பெட்டியில்‌ இருந்த எள்ளுருண்டையை இருவரும்‌ 
தின்று கொண்டிருத்தார்கள்‌. எட்டிப்‌ பார்த்த மகளுக்கு அம்மா, 
எள்ளுருண்டையைக்‌ கொடுத்தாள்‌. இவளும்‌, அதை வாங்கிக்‌ 
கொண்ட அத்த எள்ளுருண்டையைக்‌ கசக்கிப்‌ பிழிந்து 
எண்ணெயாக்கினாள்‌. 'எனக்கத்‌ தெரியாம, எங்கிட்ட கேக்காம 
என்ன பாக்க விடாம... என்‌ தலையில எவனையும்‌ கட்டுறதுக்கு 
ஒங்களுக்கு எத்தனாவது சட்டத்தில்‌ இடமிருக்கு என்று 
கேட்பதற்காக, அம்மாவை விட்டு. விட்டத, அப்பாவையும்‌, 
அப்பாவை விட்டுவிட்டு, அம்மாவையும்‌ மாறி மாறிப்‌ 
பார்த்தாள்‌. ஆனாலும்‌ ஒன்பதாவது வகுப்பு படிக்கும்போது, 
பெரியவளானதும்‌, இவள்‌ படிச்சுக்‌ கிழிச்சது£பாதும்‌, வீட்டு? 


124 ச எச்சல்பாங்‌ 





வேலையைப்‌ பார்க்கச்‌ சொல்லுன்னு அப்பா சொன்னடபாது, 
அதற்குப்‌ பதிலாய்‌ இவள்‌ சிணுங்கியபோது, அப்பா எப்படி 
கண்களை உருட்டிப்‌ பார்த்தாரா, அப்படி இப்போதும்‌ 
பார்த்தார்‌. கண்கள்‌ ரத்தக்‌ கட்டிகளாக, அவளை ரத்தமும்‌ 
சதையுமாய்‌ குலைக்கப்‌ 0டாவதுபோால்‌ பார்த்தார்‌. 

சிறிது 6£நரத்திற்குப்‌ பிறகு, வாசற்‌ படியில்‌ நின்றவளை 
கருப்பசாமி கறாராகப்‌ பார்த்தாரே தவிர, கண்டிக்கவில்லை. 
இதுவ அவளுக்குக்‌ கொஞ்சம்‌ தெம்பைக்‌ கொடுத்தது. கைகள்‌ 
இரண்டையும்‌ திருவோடு பால்‌ குவித்தபடி, அப்பாவை 
கோவில்‌ மூலவரைப்‌ பார்ப்பதுபோல்‌ பார்த்தாள்‌. உதடுகள்‌ 
துடித்தன. 

“ஒங்ககிட்ட பச பயமா இருக்குப்பா... வெட்கமாகவும்‌ 
இருக்குப்பா... நீங்களே சொல்லுங்கப்பா... மாப்பிள்ளை 
எப்படிப்பா... எப்படிப்பா... நான்‌ முந்தானைய முகம்‌ 
ெதெரியாதவனுக்கா விரிக்கணும்‌: இடம்‌ தெரியாத வீட்டிலா 
இடறி விழணும்‌? சொல்லுங்கப்பர்‌... ஒரு தடவ... ஒர ஒரு தடவ 
ஒங்கள தலை குனிய வைக்காம தநடந்தவப்பா... என்னையும்‌ 
தலைகுனி௰ய வச்சுடாதிங்கப்‌பா..." 

ராசகுமாரி, தந்தையின்‌ முகத்தை மலங்க மலங்கப்‌ 
பார்த்தபோது, அவர்‌ மகளுக்கு ஒரு செய்தியை மனைவி மூலம்‌ 
சொன்னார்‌. 


“இந்தா பாரு... ஒன்னத்தான்‌ பிள்ள... இவளுக்கு கல்யாணம்‌ 
நிச்சயமாயிட்டு. பாரு... இனிம வீட்டுக்கு வெளியில போக 
மேவண்டாமுனு சொல்லு... பீடி சுத்துனதுபோதும்‌. நான்‌ 
தட்டாசாரியைப்‌ பார்த்துட்டு வாறன்‌... நாளைக்கு 
தென்காசியில தங்கம்‌ வாங்கணும்‌..." 


௬. சமுத்திரம்‌ * 125 





“நகையா வாங்கினால்‌ என்ன..." 


“பாக்கிறதுக்கு அழகா இருக்கும்‌... ஆனா ஒர போலி... தம்ம 
தட்டாசாறியும்‌ கொஞ்சம்‌ சகரண்டத்தான்‌ செய்வான்‌... ஆனாலும்‌ 
அவ்வளவு மோசமிருக்கா£து. ஒனக்கு தாலி செய்த$த அந்த 
மனுஷதந்தான்‌...' 

ராசகுமாரி, தந்தைக்கு எதிடீர வழி மறிப்பதுபோல்‌ 
நின்றுகொண்டு அவரையே மலங்க மலங்கப்‌ பார்த்தாள்‌. 
“அப்பா... அப்பா... தங்கத்துலேயே தரம்‌ பாக்குற அப்பா... எனக்கு 
வாச்சவன்‌ தரம்‌ எப்படிப்பா...” 

“ஏமுளா அபசகுனம்‌ மாதிரி நிக்கே:... ஒதுங்கி நில்லேமுளா 
தடிமாடு...” 

கருப்பசாமி பசிய பேச்சைவிட அவர்‌ பார்த்த பார்வையில்‌ 
பயந்துவிட்ட ராசகுமாரி சிறிது ஒதுங்கிக்‌ கொண்டாள்‌. 
பின்புறமாய்‌, நகர்நீது விலகிக்‌ கொண்டாள்‌. 

ராசகுமாரிக்கு, வீறாப்பும்‌, வீம்பும்‌ ஏற்பட்டன. அடத 
சமயத்தில்‌ அந்த அநியாயத்தை யாரிடமாவது சொல்ல 
வேண்டும்‌ போலிருந்தது. அங்கே எவ்வளவு தேரம்‌ தின்றாலும்‌ 
அவர்கள்‌ பேசப்‌ போவதும்‌ இல்லை. 


ராசகுமாறி வீட்டைவிட்டு வெளிய பாய்ந்தாள்‌. 'பார்த்துப்‌ 
போகப்படாதா' என்று பாய்‌ அதட்டலாய்கீ கட்ட 
மாரியம்மாப்‌ பாட்டியை ஏறிட்டுப்‌ பார்த்தபோதுதான்‌, தனது 
வலுவான மமோவாய்‌ பாட்டியின்‌ இற்றுப்போன தலையில்‌ 
மோதியது தெரிந்தது. ஆனாலும்‌, அந்த சரணைகூட இல்லாமல்‌ 
அவளைக்‌ கடந்து நடந்தாள்‌. மேயப்‌ போகிற ஆடுமாடுகள்‌ 
குவியல்‌ குவியலாய்‌, நிற்கும்‌ ஊர்‌ மந்தையைத்‌ தாண்டி, 


12 * ஈச்சல்பாய்‌ 





இரண்டு வைக்கப்‌ போர்களின்‌ இழுக்கு வழியாய்‌ நடந்து, 
அதற்குப்‌ பக்கத்திலுள்ள புளியமரக்‌ கிளையைப்‌ பிடித்து 
தலையை தொங்கப்‌ மீபாட்டு! .நின்றவள்‌, சத்தம்‌ மேட்டு? 
நிமிர்ந்தாள்‌. துரைச்சாமி, ஒரு பக்கமாக நடந்து கொண்டிருந்தான்‌. 
உலக்கை தரையில்‌ பட்டு? பள்ளம்‌ பறிப்பது 6 போன்ற நடை. 
இவள்‌ செருமினாள்‌. அவன்‌ திரும்பிப்‌ பார்த்துவிட்டு), போய்க்‌ 
கொண்டூட இருந்தான்‌. அவனிடம்‌ கேட்டுப்‌ பார்க்கலாமா... 
அய்யய்யோ அவனுக்கும்‌ நிச்சயமாயிட்டே... 


ராசகுமாரி, கீழ விழாமலிருப்பதற்கு புளியங்கொம்பைப்‌ 
பிடித்துக்‌ கொண்டாள்‌. சொல்லி வைத்ததுபோல்‌, மூன்றுமபர்‌ 
அத்த வழியாகப்‌ போய்க்‌ கொண்டிருந்தார்கள்‌. இளவட்டங்கள்‌. 
அந்த சுருட்டைத்‌ தலையன்‌ ஒரு ஒயர்மேன்‌. அவளைப்‌ பார்த்து 
பலதடவை பல்லைக்‌ காட்டியிருக்கான்‌. இவளும்‌, அவனுக்கு 
சலுகை காட்டுவதுபோல்‌ பல்லைக்‌ கடிக்காமல்‌ இருந்தாள்‌. ஒரு 
தடவை அவன்‌ நடுங்கிய குரலில்‌ 'ராசகுமாரி, தான்‌ மத்தவங்க 
பார்க்கிற அர்த்தத்துல ஒன்னப்‌ பார்க்கல... நெசமாவே 
ஒன்னை... என்று சொன்னபோது, நின்று கேட்டவள்‌. பிறகு 
ஓடிப்‌ போய்விட்டாள்‌. அதற்குப்‌ பிறகும்‌ அவனைப்‌ பார்க்கும்‌ 
போதெல்லாம்‌ ஒதுங்கிக்‌ கொண்டாள்‌. அடுத்த சாதிக்காரன 
பார்க்க முடியுமா... அப்படியே நாம. நினைச்சாலும்‌... அப்பா 
நினைப்பாரா... தூக்குப்‌ போட்டுச்‌ செத்துட மாட்டாரா... சரி), 
அவன விடு... அடீதா ரெண்டு பரு 6போாறானுவே... 
அவங்களும்‌ ஒங்கிட்ட எத்தன தடவை வளைய வளைய 
வந்தாங்க... ஏறெடுத்துப்‌ பார்த்தியா... ஒனக்கு என்ன 
செடைச்சுது... ஒன்‌ மாப்பிளைய நீ தீர்மானிக்க கூட வேண்டாம்‌. 
ஒன்னால பாக்கக்கூட முடியலியய... அப்பா தூக்குப்‌ 
போடக்கூடாதுன்னு நீயே தூக்குக்‌ கயிற ஒரு தாலியா பபாடப்‌ 
போறியா... 


௬. சமுத்திரம்‌ ௬ 17 





ராசகுமாரி, பித்துப்‌ பிடித்து நின்றாள்‌. இரண்டு 
கிளைகளுக்குள்‌ கூடு? கட்டியிருந்த காகம்‌, அவள்‌ தலைக்கு மேலை 
அந்குமிங்குமாய்‌ பறந்து உச்சக்‌ குரலில்‌ கத்திக்‌ கத்தி, 
கால்களால்‌ அவள்‌ தலையைப்‌ பிராண்டியது. அவள்‌ அசைவற்று 
நிற்பதைப்‌ பார்த்துவிட்டு, கொத்துவதற்குக்கூட குறி பார்த்தது. 
ஆனாலும்‌ அவள்‌ பித்தம்‌ கலையாமல்‌ நடந்துகொண்டே 
இருந்தாள்‌. எப்படி நடத்தாளோ எல்லாரும்‌ சுற்றி 
நிற்பது போலிருந்தது. பீடி சுற்றும்‌ பெண்கள்‌ தட்டும்‌ கையுமாக 
அவளைச்‌ சுற்றி வட்டமிட்டு நின்றார்கள்‌. அவர்களில்‌ ஒருத்தி 
மக.ட்டாள்‌. 

“ஒனக்கு கலியாணம்‌ திச்சயம்‌ பண்ணிட்டாங்களாமம... 


மாப்பிள்ளை எப்படியாம்‌...” 


“நீ ஒருத்தி... நம்மள மாதிரியா இவள்‌:... அடக்க 
ஒடுக்கமானவளாச்‌ச... அப்பா எவனக்‌ காட்டுறாரோ, அ/வன 
கட்டுறவளாச்சே... குட்டையான்‌ மாப்பிள்ளைன்னா, அவன 
இடுப்புல எடுக்கு கழுத்த குனிவாள்‌... கொக்கனர்‌ இருந்தால்‌, 
அவன்‌ இடுப்புல ஏறி, கழுத்த நிமிர்த்துவாள்‌... ஒன்னை 
மாதிரியா... என்னை மாதிரியா... தங்கமான பொண்ணாச்சசே...”" 


ராசகுமாரிக்கு, அழுகை வந்தது. 

ஆனால்‌, அந்த இரண்டு! பெண்களும்‌ அப்படிப்‌ பேசியதால்‌, 
அவள்‌ அழுகை மேகம்‌ கலைந்து, மனம்‌ ஒரு புயலானது. 
ஆமாண்டி நான்‌ அப்படித்தான்‌' என்று சொல்லப்‌ போனாள்‌. 
இதற்குள்‌ தெய்வயானை மயினி வெளியூரிலிருந்து அந்த 
றில்‌ வாக்கப் பட்டவள்‌ கேட்டாள்‌. 

“ஏ... ராசகுமாறி... ஒப்பா நல்லா பார்த்தாராமா... தீர: 
விசாரிச்சாராமா. என்னை மாதிரி! மாட்டிக்கா தடி...” 


128 ஈச்சம்பாய்‌ 





ராசகுமாரி, மயினியைப்‌ பார்த்தாள்‌. குரங்கு மூஞ்சுக்‌ 
குடிகாரனிடம்‌ மாட்டிக்‌ கொண்ட பூமாலை. அவளைப்‌ பார்க்கப்‌ 
பார்க்க, அவளுக்காகவும்‌, தனக்காகவும்‌ ரெட்டிப்பாக அழுதாள்‌. 
முூத்தானையை வாயில்‌ வைத்து திணித்துக்‌ கொண்டூட 
நின்றவளின்‌ தலை தானாக ஆடியது. பிறகு அங்கிருந்து 
ஓடினாள்‌. அழுகை ஆூவேசமாகியது. இரண்டில்‌ ஒன்றைக்‌ 
கேட்டுவிட மவண்டும்‌. வாழப்‌்பாகிறவளுக்கு சாகப்‌ 
போகிறதுகள்‌ நிச்சயிக்க முடியாது. 


ராசகுமாரி,, வீட்டுக்குள்‌ கோபமாகத்தான்‌ காலடி வைத்தாள்‌. 


அப்பா, அவளைப்‌ போல்‌ ஒரு மதர்ப்பாய்த்‌ தோன்றிய 
ேத்காயை மண்ெட்டியில்‌ குத்திக்‌ குத்தி 'உரித்துக்‌' 
கொண்டிருந்தார்‌. ம6லசாய்‌ இடைவெளி கொடுத்த, தேங்காய்‌ 
மட்டையை பல்லைக்‌ கடித்து, பல்லால்‌ இழுத்து, வாயில்‌ கவ்வி 
வெளிய துப்பினார்‌. அப்படியும்‌ முரண்டு? பிடித்த அந்தத்‌ 
ேதங்காயை துரக்கி, அம்மிக்கல்லில்‌ ஒர போடாக டேபாட்டு), 
மீண்டும்‌ அதைத்‌ தோலுரித்தார்‌. அதைப்‌ பார்க்க பார்க்க, 
ராசகுமாரிக்கு பயமெடுத்தது. அண்ணன்காரன்‌, ததொழுவத்து 
ஒற்றை மாட்டை அழைத்து தொட்டியில்‌ தண்ணீர்‌ காட்டிக்‌ 
கொண்டிருந்தான்‌. அண்ணிக்காரி, புண்ணாக்கையும்‌, 
தவிட்டையும்‌ எடுத்து தொட்டிக்குள்‌ போட்டு, பனை 
மட்டையால்‌ கலக்கிக்‌ . கொண்டிருந்தாள்‌. அண்ணன்‌ 
அப்பாவிடம்‌ கேட்பது அவளது இரைந்த காதுகளுக்குள்‌ 
கடுிறுவியது. 

“ஏத்தனை நாளைக்குப்பா இந்த ஒத்த மாட்ட வச்சு தண்டத்‌ 
தீனி.மீபாடுறது:... ராமாசாமி மச்சான்‌ மாடு? என்ன ஆச்சு அதை 


வாந்க டேவண்டியதுதானே?' 


௬. சமுத்திரம்‌ ௬ 129 





வாங்கிடலாம்தான்‌... ஆனால்‌, அது நம்ம மாட்டுக்கு 
ரெண்டு 'விரக்கடை' கட்டையா இருக்குது... ஜாடி சேராது 
அதனாலதான்‌ வேண்டாம்னு விட்டுட்டேன்‌... 

ராசகுமாரி, அந்த 'அந்நியர்களை' கோபம்‌ கோபமாகப்‌ 
பார்த்தாள்‌. ஆனாலும்‌, அடி மனப்பயம்‌, அந்தக்‌ கோபத்தை 
ஆழுகையாக்கியது. மீண்டும்‌ வீட்டுக்குள்‌ போனாள்‌. வாயை 
வாயே மெல்வது£பால்‌, உதடுகளை மூடவிட்டு), உள்ளுக் 
குள்ளே பற்களை மமோதவிட்டு, நாக்கை ஊழிநடனம்‌ போல்‌ 
ஆடவிட்டாள்‌. அவளையறியாமூல ஒரு தாம்டாடிப்‌ பாடல்‌, 
எப்போதோ கேட்டது இப்போது பல மடங்காய்‌ ஒலித்தது. 

“முகமறியா மனிதருக்கு முந்தானி விறிக்கணுமோ? 

இடமறியா வீட்டிலே இடறித்தான்‌ விமுணூமோ?” 


- உலை - 242-7-$53 


.5, 


மருமகள்‌ 


கண்‌ சிகிச்சை முகாமுக்கான ஜீப்‌, கிழவர்‌ - கிழவியர்‌ சகிதம்‌, 
பொன்னம்மா பாட்டியின்‌ வீட்டு. முன்னால்‌ வந்து நின்றது. 
பாட்டியின்‌ மகன்‌ முலுசாமியிடம்‌, கிராம சேவக்கும்‌ 
சேவிகையும்‌ விளக்கமாக எடுத்துரைத்து, ப பான்னம்மாவை 
ஜீப்பில்‌ ஏற்றினார்கள்‌. மருமகள்காரி வாசல்வரை வந்தாள்‌. 
மாமியாரை ஜீப்பில்‌ பார்த்ததும்‌, தனக்கும்‌ வயதாகி, கண்ணும்‌ 
கெட்டிருந்தால்‌, இத்த ஜீப்பில்‌ எறியிருக்கலாம என்று 
ஏங்கியவள்‌ மாதிரி, பருமூச்சு விட்டாள்‌. 

ஏதோ ஒரு வழியாக, கண்‌ சிகிச்சை முகாம்‌ துவங்கியது. 
அத்த டிவிஷனைச்‌ சேர்ந்த ஆறு பஞ்சாயத்து யூனியன்‌ 
ஆணையாளர்களும்‌, இதர அதிகாரிகளும்‌, கோட்ட வளர்ச்சி 
அதிகாரி தலைமையில்‌, அத்தப்‌ பஞ்சாயத்து யூனியனை 
முற்றுகை இட்டார்கள்‌. யூனியன்‌ கவுன்சில்‌ ஹால்‌ ஆபரேஷன்‌ 
தியேட்டராகியது. சென்னையிலிருந்து வந்த கண்‌ டாக்டர்கள்‌, 
கொண்டு வரப்பட்ட முதியவர்களின்‌ சிலரது கண்கள்‌ இன்னும்‌ 
பழுக்கவில்லை' என்று கூறி, அவர்களைத்‌ தள்ளிவிட்டார்கள்‌. 
அப்படியும்‌ நூற்றைம்பது கிழவர்‌ - கிழவியர்‌ தேறினர்‌. 
இவர்கள்‌ அனைவருக்கும்‌ கண்புரை அறுவைசிகிச்சை'்‌ 
வெற்றிகரமாக நடந்தது. இது துவங்கியதிலிருந்து முடிவது 
வரைக்கும்‌ - நாண்கு நாட்களும்‌ - நல்ல சாப்பாடும்‌, ஆரஞ்சு, 
ஆப்பிள்‌, அது இது என்ற ஏக அமர்க்களம்‌. யூனியன்‌ அருகே 
பள்ளிக்கூடப்‌ பிள்ளைகளுக்காக இருத்த 'சென்ட்ரல்‌ கிச்சனில்‌' 


சமையல்‌ செய்யப்பட்டது. 


சமுத்திரம்‌ * 131 





கிழடுகளுக்கு அந்த நாளும்‌ வந்தது. அன்று மாலையில்‌ 
ஒவ்வொருவருக்கும்‌ கலக்டர்‌, கண்ணாடி வழங்க வேண்டுுஏ்‌. 
டி.வி. வரும்‌. ரடி்‌யோக்காரர்கள்‌ வருவார்கள்‌. மேடையில்‌ 
ேபசுவதற்குச்‌ சொற்பொழிவாளர்கள்‌ வருவார்கள்‌. 

கிராம சேவக்‌ சீனிவாசனை, ஆணையாளர்‌ தம்‌ அறைக்குள்‌ 
வரவழைத்தார்‌. 

“சபாஷ்‌ சீனி... நாமதான்‌ அதிகமாகப்‌ பிடிச்சிருக்கோம்‌. 
ஆனா குவான்டிட்டி மட்டும்‌ போதாது, குவாலிட்டி ஆப்‌ சர்வீஸ்‌ 
முக்கியம்‌. அதனால கலெக்டர்‌ ஏதும்‌ கேட்டால்‌, நம்ம ஆட்கள்‌, 
அவங்கள நல்லா கவனிச்சதாச்‌ சொல்லணும்‌, 6/சால்ல 
"வைக்கணும்‌. இந்தக்‌ கலெக்டர்‌ ரொம்ப இண்டலிஜன்ட்‌ மன்‌. 
பல ஊர்‌ தண்ணிய குடிச்ச மனுஷன்‌. எந்தச்‌ சமயத்துல என்ன 
கேட்பார்னு தெரியாது. அதனால பரிசுகள உஷாரா 
கவனிச்சுக்கோ. புரியுதா? யாரும்‌ கம்‌.ப்‌/ிளயிமனட்‌ பண்ண 
மாட்டாங்களே? எதுக்கும்‌ நீ சரிக்கட்டு ற விதமாச்‌ சறிகட்டு. 


போய்யா கண்ணு”. 


சீனிவாசன்‌ 'சரிக்கட்டப்‌' போனார்‌. 'தாத்தாமார, 
பாட்டிமார, கலெக்டர்கிட்ட நாங்க நல்லா கவனணிச்சதாச்‌ 
சொல்லணும்‌." எண்று மன்றாடினார்‌. அப்படி மன்றாடியது 
தப்பாய்ப்‌ போயிற்று. 


“யோவ்‌... நீ கொடுத்த அழுவுன ஆரஞ்சி இங்கதான்‌ 
இருக்கு. கலெக்டர்கிட்ட காட்டப்‌போடூறன்‌" என்றார்‌ ஒருவர்‌. 
"சோறுல... இருந்த கல்லுங்களப்‌ பொறுக்கி வச்சிருக்கேன்‌. 
கலெக்டர்கிட்ட. காட்டப்‌ போறேன்‌" என்று ஒரு படுகிழவி 
பல்லவி பாடினாள்‌. 


132 * ஈச்சம்பாய்‌ 





டமற்கொண்டு 6 பசாமல்‌ சீனிவாசன்‌, வெறுப்போடு! 
வெளிடீய வந்து முனந்கினார்‌. கல்லைப்‌ பொறுக்குகிற 
அளவுக்கு இதுங்களுக்குப்‌ பார்வை கொடுத்தது எவ்வளவு 
பெரிய தப்பு! அட கடவுளே... 

யாரா தன்‌ கையைப்‌ பிடிப்பதைப்‌ பார்த்து, :அ. வர்‌ 
திடுக்கிட்டார்‌. பொன்னம்மா பாட்டி 8 வற்றிலை வாயுடன்‌ 
அ.ந்கே வந்தாள்‌. 

“ஏண்டாப்பா, அந்தக்‌ கிழடுங்கள விடு. ஒன்னப்பத்தி நான்‌ 
கலெக்டர்‌ கிட்ட நல்லா சொல்றேன்‌... கவலப்படாத ராசா...” 

“ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி, ஒனக்காவது நன்றி 
இருக்க." 

“ஆனால்‌ ஒண்ணு, நான்‌ அப்படிச்‌ சொல்லணுமுன்னா தீ 
எனக்கு மூணு ஆப்பிள்‌ தரணும்‌. எட்டணா கையில்‌ 
கொடுக்கணும்‌." 


“லஞ்சமா?'" 
“அப்படித்தான்‌ வச்சிக்கமயன்‌." 
"பாட்டி, இது அ.தியாயம்‌...” 


“எதுடாப்பா அதியாயம்‌? நீ எத்தன ட6பருகிட்ட எவ்வளவு 
லஞ்சம்‌ வாங்கியிருப்பே? அதுலதான்‌ மகக்‌கேன்‌. இப்பவே 
கொடுக்கணும்‌. அப்பதான்‌ நல்லபடி௰ருச்‌ சொல்லுவேன்‌. இல்ல...' 


சீனிவாசன்‌ மார்பில்‌ அடித்துக்கொண்டமீட, அடத மார்புப்‌ 
பையிலிருந்த எட்டணாவை எடுத்துக்‌ கொடுத்தார்‌. கோட்ட 
அளர்ச்சி அதிகாரிக்கு வைத்திருந்த அத்தனை ஆப்பிள்‌ 
பழங்களையும்‌ பாட்டியிடம்‌ கொடுத்துவிட்டார்‌. பாட்டி 


௯. சமுத்திரம்‌ ஜு 133 
ணக கை சிதை கள ககக ச கைக க கக ககக கைச சக க கக ககக சக க க க க க க கன ககக ககக கா கை காக ககக ககக வாகாக கனகவ. 


।டழங்களை முந்தானைக்குள்ளும்‌, காசை அ தன்‌ முனைக்குள்ளும்‌ 
பத்திரப்‌படுித்திக்‌ கொண்டாள்‌. 

மாலை வந்தது. கலெக்டர்‌ வந்தார்‌. கண்ணாடிகள்‌ தந்தார்‌. 
சீனிவாசன்‌ பயந்தது$பால்‌ அங்கிருந்த எந்த ஒரு கிழவரோ 
அல்லது கிழவியோ குறை சொல்லவில்லை. பொன்னம்மா 
கிழவிக்கு அ வசரப்பட்டுக்‌ காசையும்‌ ஆப்பிள்களையும்‌ 
கொடுத்துவிட்டோமமோ என்று சீனிவாசன்‌ 'பின்ூயாசனை: 
செய்தார்‌. 


கண்‌ சிகிச்சை முகாம்‌ ஒரு வழியாக முடிந்தது. 
கிழவர்‌-கிழவியரும்‌ யூனியன்‌ ஜீப்பில்‌ ஏற்றப்பட்டு), அன்று 
இரவே தத்தம்‌ வீடுகளில்‌ இறக்கப்பட்டார்கள்‌. மிகப்‌ பெரிய 
கல்யாணம்‌ ஒன்று நல்ல விதமாக நடந்து முடிந்த திருப்தி. 
மறுதாள்‌, கமிஷனர்‌ எல்லோரையும்‌ கூப்பிட்டார்‌. 


இந்த மூகாம்ல நாமதான்‌ முதல்ல வத்திருக்கோமாம்‌. 
கலெக்டர்‌ சொல்லிவிட்டாராம்‌. டிவிஷனல்‌ ஆமீஸ்ல இருந்து 
சொன்னாங்க. நாளைக்கு ஷீல்டு வருமாம்‌. ஒங்க எல்லோருக்கும்‌ 
நன்றி. பப்ளிஸிட்டி ஸார்‌, இதக்‌ கண்டிப்பா பேப்பர்ல 
போடணும்‌. வாங்கப்பா. இந்தச்‌ சந்தோஷமான சமாசாரத்த 
கொண்டாடாம விடக்‌ கூடாது. நைட்ல எங்கயாவது போயி 
டின்னர்‌ சாப்‌பிடலாம்‌. டி.டி.ஏ.வையும்‌ வரச்‌ சொல்லலாம்‌. சீனி, 
பணத்த சுலெக்ட்‌ பண்ணுய்யா. ஒனக்கு உண்மையிலலைய 
மாதிரம்‌ போடணுமுய்யா - பித்தளையிலாவது.' 

'கலைக்ஷன்‌' நடந்து கொண்டிருந்தபாது, ஒரு மனிதர்‌ 
வெளியே இருந்து கத்திக்ககொண்டட உள்ளே வந்தார்‌. 


பொன்னம்மா பாட்டியின்‌ மகன்‌. 


134 9 ஈச்சம்பாய்‌ 


“மீயாவ்‌! ஏங்க அம்மா எங்கய்யா? அவள என்னய்யா 
செய்திங்க? சொல்லுங்கையா. எல்லார்‌ அம்மாவும்‌ வந்தாச்சு. 
எங்கம்மா மட்டும்‌ வரல... என்னய்யா பண்ணுனிஙந்க? 


பாவிங்களா...” 


ஆணையாளர்‌ திடுக்கிட்டார்‌. நழுவப்‌ போன பப்ளிசிடி 
ஆ.பீ௪ரைக்‌ கெட்டியாகப்‌ பிடித்துக்கொண்டீட, 'ீநத்து 
நைட்ல ஜீப்ல அனுப்பிட்டோமம... என்னய்யா இது, பரிய 
இழவாப்‌ பாச்சு. சீனி! வாய்யா டிரைவர கூட்டியாய்யா. 


சீக்கிரமா கூப்பிடுய்யா. கூப்புடு? கூப்புடு?... என்றார்‌. 


டிரைவர்‌ வத்த கைடயாடு, விளக்கினார்‌. "ஓ. ம்ஞ்சப்‌ புடவை 
பாட்டியா? ஜீப்ல ஏறமாட்ூடலுட்டு) இந்த ஊர்ல$ய மகள்‌ வீடு? 
இருக்கதாச்‌ சொல்லி, அங்க மீபாடறன்னு பிச்சிக்கிட்டு!...” 

“பிச்சுப்புடுவேன்‌ பிச்சு. எங்கம்மாவுக்கு நான்‌ ஒருத்தன்தான்‌ 
பிள்ள. பொண்ணுங்‌ கிடையாது, மண்ணுங்‌ கிடயாது. 
என்னய்யா பண்ணுனிங்க? பாவிங்களா... கொன்னுட்டீங்களா? 
லாறிக்குக்‌ குறுக்க தள்ளிப்பிட்டிங்களா? என்னய்யா 
பண்ணுனிங்க...? அம்மா... அம்மா... யோவ்‌! இன்னும்‌ அரை மணி 
தேரத்துல அம்மாவக்‌ காட்டலன்னா, நான்‌ க9லக்டர்கிட்ட 
போவன்‌... இல்லன்னா அண்ணங்கிட்ட ( மந்திரி ) 
போகட்டுமா? 


கமிஷனர்‌ எள்ளுங்கிகொள்ளுமாகப்‌ 6பகினார்‌. "நீ 
யாருகிட்டயும்‌ போக£வண்டாம்‌. என்கிட்டயே வா. யோவ்‌ சீனி! 
சைக்கிள்ல வடக்குப்‌ பக்கமா போ. ஜல்தி... என்ஜினியர்‌ ஸார்‌, 
உங்க மோட்டார்‌ சைக்கிள்ல கிழக்கா 6 பாங்க. ஒங்க 
காண்ட்ராக்டர ஸ்கூட்டர்ல தற்கா. போகச்‌ சொல்லுங்க. 


$ தாப்பா டிரைவர்‌! நீ 6மற்காப்‌ போ. பப்ளிஎபிடி ஸார்‌! ஒங்க 
ததா 


௯. சமுத்திரம்‌ ஜை 135 





காரை கொஞ்சம்‌ குடுக்கிறீங்களா? காமாட்சி! நீ பஜார்ல போயி 
ேத(ி. ஒர 6பஜாரு பாச்சு... சீக்கிரம்‌... அவசரம்‌... போங்க... 
ஆளோடு! வரணும்‌. வெறுங்கைடயோாட வரக்கூடாது. போங்கய்யா. 
சீக்கிரமா.... ஐல்தியா... குயிக்கா... போங்கய்யா... போங்க. 
இந்தாப்பா, ஏய்யா அழுவுற: ஒம்மா கிடச்சிடும்‌... 
நானிருக்கேன்‌..." 


“நீ எதுக்குய்யா? எனக்கு அம்மாதான்‌ 0வணும்‌." 
ஒருமணி 6 நரம்‌ உருண்டூடாடியது. 


வெறுங்கையோட வர விரும்பாதவர்கள்பபால்‌ அத்தனை 
பேரும்‌ தத்தம்‌ வாகனங்களில்‌ ஆளுக்கொரு கிழவியாகக்‌ 
சொண்டு வந்தார்கள்‌. அத்தனை கிழவிகளும்‌, 'இந்த 
அதநியாயத்தக்‌ கேக்க ஆளில்லயா? அட கடவுளே, சும்மா 
போய்க்கிட்டிருந்த எங்கள இழுத்துக்கிட்டு" வந்தா என்னடாப்பா 
அர்த்தம்‌? நாங்கு. என்ன தப்பு பண்ணிமீனாம்‌? அநியாயமா 
கொண்டாறதுக்கு எத்தனாவது சட்டத்துல அஇடமிருக்கப்பா?'" 
என்று கேட்டபோது, ஆணையாளருக்கு மூளை குழம்பியது. 

இதந்த அமளிக்குள்‌, ஊர்நல ஊழியர்‌ சீனிவாசன்‌, திமிறிக்‌ 
கொண்டிருந்த பொன்னம்மா பாட்டியை, சைக்கிள்‌ கேரியரில்‌ 
பலவதந்தமாய்ப்‌ பிடித்து வைத்துக்கொண்டூட, சைக்கிளை 
உருட்டிக்‌ கொண்டு வந்தார்‌. முனுசாமி, கண்ணீரைத்‌ 
துடைத்துக்கொண்டு புன்னகைத்தான்‌. தாயும்‌ தனயனும்‌, 
ஒருவரையொருவர்‌ கட்டித்‌ தழுவிக்‌ கொண்டார்கள்‌. சீக்கிரமாய்‌ 
வீட்டுக்குப்‌ போக நினைத்து, ஜீப்‌.பில்‌ போகாமல்‌, டிரைவரிடம்‌ 
அவளை முட்டாள்தனமாக ஒப்படைத்த சீனிவாசனுக்கு நிம்மதி. 
கமிஷனருக்குச்‌ சந்தோஷம்‌. பப்ளிசிடி ஆசாமிக்குத்‌ தன்‌ கார்‌ 
திரும்பக்‌ கிடைத்ததில்‌ மகிழ்ச்சி. 


136 து ஈச்சம்பாய்‌ 


இதற்கிடை6ய,, பலவந்தமாகக்‌ கொண்டு! வரப்பட்ட 
கிழவிகளின்‌ கூக்குரல்‌ அதிகமாகியது. இரு பாட்டி, வாயில்‌ 
அடித்துக்‌ கொண்டாள்‌. இன்னாரு கிழவி வயிற்றில்‌, 
“அய்யய்யோ... அம்மம்டமோ... அக்கிரமக்காரங்களக்‌ சக்க ஆளு 
இல்லியா” நாசமாப்‌ போற பயலுகளா. எதுக்குடாப்பா, இப்டி 
அக்ரமம்‌ பண்றீய: அழிஞ்சிப்‌ ேபோாயிடுவிங்கடா 
அதியாயக்காரப்‌ பாவிங்களா...” என்று தலையில்‌ அடித்துக்‌ 
கொண்டாள்‌. 

ஆணையாளர்‌ ஆணையிட்டார்‌. 

“யார்‌ யார்‌ எந்தெத்தப்‌ ப பெரியம்மாக்கள எந்ததெந்த இடத்துல 
பிடிச்சிங்களோ... அத்தந்த இடத்துல அதுநங்கள விட்டுட்டு? 
வாங்க. உம்‌... ஜல்தி... குயிக்‌...” 

கிழவிகள்‌ காரிலும்‌ ஸ்கூட்டரிலும்‌ சைக்கிளிலும்‌ பறந்தார்கள்‌. 
பொன்னம்மா பாட்டி மட்டும்‌ மகமனாடு? அங்கே நின்றாள்‌. 


அவள்‌ முந்தானை கனத்திருந்தது. ஆணையாளர்‌ கத்தினார்‌. 


“பாட்டி! ஒனக்குக்‌ கொஞ்சமாவது மூளை இருக்கா? 
சபொறுப்பில்லாம நீ பாட்டுக்குப்‌ போயிட்டால்‌ என்ன அர்த்தம்‌? 
யூஸ்லஸ்‌... கெிலக்ட௬ என்‌ தாலிய அறுத்தால்‌, நீயா திருப்பிக்‌ 
கட்ட/வ? என்‌ பதவிக்கு உலை வைக்கப்‌ பாத்துட்டிய. யோவ்‌ 
சதுரவட்டை! ஒன்‌ அம்மாவ நாங்க ஏடீதோ கடத்தனதுமாதிர்‌! 
குதிச்சிய! இப்போ என்ன சொல்லுற... சிரிக்காதய்யா.... 
அசிங்கமா இருக்குது.” 

“கோவிச்சுக்காதப்பா! நீ மவராசனா இருக்கணும்‌. என்னோட 
மருமகள்‌ மச..கையா இருக்கா. இதந்த ஆப்பிள்‌ பழத்தைக்‌ 
கொடுத்தா, ஆசையோட திம்பா. அதுக்காவத்தான்‌ அடாவடியா 
பஸ்‌ சார்ச்சிக்கு எட்டணா வாங்கிக்‌ கிட்டுத்‌ தலமறவாயிட்டூடன்‌. 


௬. சமுத்திரம்‌ * 17 





ஆனா பஸ்‌ எங்க நிக்குமுன்னு... /தரியாம ராத்திரி முழுதும்‌ 
சுத்திக்கிட்டட ,இருத்துட்டேன்‌. கோவிச்சுக்கா தப்பா!” 
“ஆமா. ஜீப்ல போனால்‌ என்ன? எதுக்காவ பஸ்ல போக 


நினைச்ச?" 


“ஜீப்ல இருக்கிறவங்க பழத்த பிடுங்கிக்கிட்டா, மருமவகிட்ட 
குடுக்க முடியுமா? டிரைவரே பழத்தைத்‌ தத்திடு/ன்னு கேக்கலாம்‌. 
கோவிச்சுக்காதப்பா. இந்தா, பழஞ்‌ சாப்பிடு. முனியா! ஏண்டா 
அழுவுற? நான்தான்‌ வந்துட்டே... அ/வா... மூளியலங்காரி... 
மூதேவி சண்டாளி... உன்‌ பொண்டாட்டி... எப்படிடா இருக்கா? 
அவளுக்காவ இம்மாம்‌ பழத்தையும்‌ ஒளிச்சி வச்சிருந்தேன்‌. வா 
போவலாம்‌. அவா தேதடிக்கிட்டு இருப்பாள்‌. மசக்கக்காரி... 
சீக்கிரமாப்‌ பழத்தக்‌ கு(ு?க்கணும்‌." 

ஆணையாளர்‌ சிரித்தார்‌. அவர்‌ சிரித்ததைப்‌ பார்த்து, 
சீனிவாசன்‌ சிரித்தார்‌. காமாட்சியும்‌, சிரித்தாள்‌. விவகாரம்‌ 
சிரிப்பாய்‌ சிரிக்காமல்‌ நல்லபடியாய்‌ முடிந்ததற்காக எல்லோரும்‌ 
சிரித்தார்கள்‌. 


பூவமிமாவின்‌ குழந்தை 


இறுகத்‌ தார்‌ பாய்ந்த வேட்டியில்‌ மரத்‌ தூள்களும்‌ மண்‌ 
தாள்களும்‌ இரண்டறக்‌ கலந்த செம்மண்‌ கோலத்தில்‌ குடிசைக்கு 
வந்த கன்னையா, கழுத்தில்‌ தொங்கிய கோடரியைக்‌ கீழ 
வைத்துவிட்டு, குடிசைக்கு முன்னால்‌, வேலிகாத்தான்‌ 
முட்செடிகள்‌ மொய்த்த இடத்தருகே இருந்த மண்‌ பானையில்‌ 
இருத்த நீரை, கையா£ல6ய மொண்டு! கால்‌ கைகளைக்‌ கழுவிக்‌ 
கொண்டேட, பாதி திறந்திருந்த குடிசைக்குள்‌ நாட்டம்‌ 
விட்டபடி, "டய்‌ ராமா... டேய்‌ ராமா...” என்றான்‌. 


ராமன்‌ திருப்பிக்‌ குரல்‌ கொடுக்கவில்லை. ிவய்யில்‌ 
அடிக்கிற மாலைப்‌ பொழுதில்‌, தந்‌ைத வந்து விடுவார்‌ என்ற 
அனுமானத்சேதோடு எங்கெல்லாமோ விளையாடிவிட்டு), அங்கே 
வந்து திண்ணையில்‌, இரண்டு முழங்கால்களையும்‌ பின்னால்‌ 
மடித்துப்‌ போட்டுக்‌ கொண்டு), இரண்டிற்கும்‌ இடைய உள்ள 
இடைவெளியில்‌ தவமிருப்பது$போல்‌ உட்கார்ந்திருக்கும்‌ அத்த 
ஏழு வயதுப்‌ பயலுக்கு என்ன வந்து விட்டது? வீட்டுக்குள்ளே 
படுத்துக்‌ கிடக்கிறானா? கையில்‌ காலில்‌ அடிபட்டு), அப்பா 
பார்த்தால்‌ அடிப்பார்‌ என்று பயந்து குடிசைக்குப்‌ பின்னால்‌ 
நிற்கிறானா? 

மகனுக்காக வாங்கி மடியில்‌ கட்டியிருந்த ஆழாக்கு அரிசிப்‌ 
பொடியும்‌ அரையாழாக்கு 'உடச்௪' கடலையும்‌ கொண்ட 
மிக்ஸ்சர்‌' பொட்டலத்தை ஒரு கையால்‌ பிடித்துக்‌ சகொண்டூட 
கன்னையா குடிசைக்குள்‌ வந்தான்‌. அங்கக, பையனின்‌ 


தோட்டுப்‌ புத்தகங்கள்‌ சிதறிக்‌ கிடந்தன. 


ச. சமுத்திரம்‌ * 19 





கனண்னையாவுக்குக்‌ கொஞ்சம்‌ பயம்‌ பிடித்துக்‌ கொண்டது. 
வெளிய வந்தான்‌. அக்கம்‌ பக்கத்துக்‌ குடிசைகளைப்‌ 
பார்த்தான்‌. அ.ப்£பாதுதான்‌, ஆண்களும்‌ /பண்களுமாக 
வேலையிலிருந்து திரும்பிக்‌ கொண்டிருந்தார்கள்‌. அவர்களிடம்‌ 
கேட்டுப்‌ பிரயோசனமில்லை. 

கன்னய்யா, மீண்டும்‌ குடிசைக்கு வந்தான்‌. கை கால்‌ கழுவிய 
மண்பாணையின்‌ திழலை£ய வெறித்துப்‌ பார்த்தான்‌. 

அவனுக்குப்‌ பயம்‌ பிடித்துக்‌ கொண்டது. யாராவது நரபலிச்‌ 
சாமியார்‌ வந்திருப்பானோ... 


தொலைதாரரத்தில்‌ தெரிந்த சுடுகாட்டில்‌, சில பையன்களின்‌ 
தலைகள்‌ தறிந்தன. கன்னையா இட்டமும்‌ நடையுமாக அங்மீக 
பாய்ந்தபோது, அங்கே நின்ற பையன்கள்‌ அவனைப்‌ பார்த்து 
ஒடி வந்தார்கள்‌. 

“ராமனைப்‌ பார்த்தீங்களாடா?" 

“அதச்‌ சொல்லத்தான்‌ ஒடி வாூறாம்‌...' 

“சொல்லுங்கடா... சீக்கிரமாச்‌ சொல்லுங்கடா...” 

“ராமன அவனோட அம்மா வந்து தூக்கிக்கிணு ம பானாங்க...” 

“யாரு?” 

“அதான்‌ ஒங்களோட பழைய சம்சாரம்‌...” 

“எப்போடா வந்தாள்‌?” 

“மத்யானமா ராமன்‌ ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்தப்போ 
அவனோட அம்மா வந்தது... ராமனத்‌ தாக்கிக்கினு போச்சுது...” 


“அவன்‌ சும்மா இருத்தானா?" 


140 ஈச்சம்பாய்‌ 





“இல்ல. திமிறினான்‌. அம்மா வாயில குத்தினான்‌. வயித்துல 
உதச்சான்‌. அப்பா அப்பான்னு அயுதான்‌." 


கன்னய்யா குடிசைக்குள்‌ ஓடினான்‌. பரணில்‌ சொருகி 
வைத்த பிச்சுவாக்‌ கத்தியை இடுப்பில்‌ சொருகிக்‌ கொண்டான்‌. 
ஏழு கிலோமீட்டர்‌ தொலைவில்‌ உள்ள இன்னொரு சரிப்‌ 
பகுதியை ேதோக்கி ஓடினான்‌. 

பத்து வருடங்களுக்கு முன்பு, பூவம்மாவைப்‌ பீடித்த கையை 
இப்மீபாது /ிதறித்துக்‌ கொண்டான்‌. 

டெய்லர்‌ சுந்தரத்தை நினைக்க நினைக்கப்‌ பற்கள்‌ தானாகக்‌ 
கடித்துக்‌ கொண்டன. 

அவடனாடு ஒடிப்போன நாய்‌ இப்பபாது ஏன்‌ .வத்தாள்‌? 
என்ன தைரியத்தில்‌ பையனைத்‌ துரக்கிப்‌ போணாள்‌? 

அய்ந்து வருடத்திற்கு முன்பு, டெய்லர்‌ சுந்தரத்திற்குப்‌ 
பெண்‌ பார்த்ததேதே இவன்தான்‌. அவசரக்‌ கைமாற்று நூறு 
ரூபாய்‌ கொடுத்ததும்‌ இவன்தான்‌. அவன்‌ மனைவி, தன்னை 
அண்ணாத்த... அண்ணாத்த... என்று வார்த்தைக்கு வார்த்தை 
சொல்லும்போது, சொந்த சகோதரன்போல அவளைப்‌ பார்த்து, 
பாசத்தால்‌ பாகானவனும்‌ இவன்தான்‌. இரண்டு! வருடத்திற்கு 
முன்பு, டெய்லர்‌ சுந்தரம்‌ ஊரில்‌ வீடு? கட்டியபோது, அந்த 
வீட்டிற்கு ஒரு குத்துவிளக்கை வாங்கி வைத்தவனும்‌ 
இவன்தான்‌. 

அந்த விளக்கையே அணைக்கிறவள்‌ மாதிரி), ூவம்மா அத்த 
வீட்டுக்கு ஒடி விட்டாள்‌. சுந்தரத்தின்‌ மனைவிக்கும்‌ துமராகம்‌, 
இவனுக்கும்‌ துரோகம்‌... 

கன்னய்யா குரங்குக்‌ குல்லாய்‌ மாதிரி நுனி சிறுத்து அடி 
பெருத்த செங்கல்‌ மகுடத்தைச்‌ சூட்டிய அந்த வீட்டுக்குள்‌ 


௬. சமுத்திரம்‌ % 14] 





நுழைத்தான்‌. நுழைந்ததும்‌, தன்னையறியாமலே, வலது கால்‌ 
தரையை மிதித்த மேகத்தில்‌, பூமியே குலுங்குவது பேபோல்‌ 
இருந்தது. ஏதோ இரு ஆபாசமான மாத நாவலைப்‌ படித்துக்‌ 
கொண்டிருத்த மூவம்மா, அவனைப்‌ பார்த்ததும்‌, கண்கள்‌ திலை 
குத்த, வலது கையின்‌ பெருவிரலும்‌, சிறு விரலும்‌ இன்றை 
ஒன்று அழுத்த, சிறிது தேரம்‌ அப்படியே பார்த்துக்‌ 
கொண்டிருந்தவள்‌. பிறகு இடது கையை தரையில்‌ ஊன்றிக்‌ 
சகொண்டுடபாய்‌ உடம்பை மேலே நிமிர்த்தவும்‌ முடியாமல்‌, கீழ 
வீழ்த்தவும்‌ முடியாமல்‌, கையை காலாக, ஒற்றைக்கால்‌ மிருகம்‌ 
போல்‌ அவனைப்‌ பார்த்தாள்‌. 

டெய்லரின்‌ ஒரிஜினல்‌ மனைவி பாப்பம்மாள்‌, குப்புறப்‌ 
படுத்துக்‌ கிடந்தாள்‌. 

பூவம்மா, மீண்டும்‌ எழுத்திரிக்கப்‌ மீபாவதைக்‌ கண்டதும்‌ 
கன்னய்யா அதட்டினான்‌. 

“அப்படியே இருந்த இடத்துல: இருடி... இல்ல... நான்‌ 
ஜெயிலுக்குப்‌ மீபாவ பேேண்டியிருக்கும்‌." 

பூவம்மாளின்‌ அருகே, நீர்த்‌ திட்டங்கள்‌ இரு சன்னக்‌ 
கதுப்பிலும்‌ கரையாய்ப்‌ படித்திருக்க, விழிமீயாரத்தில்‌ ஈரப்‌ 
பசை, இமை இரண்டையும்‌ ஒட்டும்படி பிடித்திருக்க, 
சதொண்டையைச்‌ சொறிந்து கொண்டீட, சன்யமாகப்‌ பார்த்துக்‌ 
கொண்டிருந்த ஏழு வயதுச்‌ சிறுவன்‌ ராமன்‌, அகர வேகத்தில்‌ 
சிடி வந்து கன்னையாவின்‌ கால்களைக்‌ கட்டிக்‌ கொண்டான்‌. 
மோவாய்‌, தத்தையின்‌ முட்டிக்‌ கால்களில்‌ தொட்டு” நிற்க, 
முட்டிக்‌ கால்களுக்கு மல நீட்டிய தலையை அங்குமிங்குமாக 
ஆட்டினான்‌. 

ிடய்லரின்‌ மனைவி, சுண்களைத்‌ திறந்து சுழுத்தை 
அளைத்துப்‌ பார்த்தாள்‌. பிறகு, திடீரென்று எழுந்து, அந்த 


142 * ஈச்சம்பாய்‌ 





நிலையிலும்‌ தன்‌ மாராப்புச்‌ சேலையைச்‌ சரியாக்கிக்‌ கொண்டு), 
சிறிது தரம்‌ அவனைய 6மளனமாகப்‌ பார்த்தாள்‌. முப்பது 
வயதிருக்கும்‌. பூஞ்சை உடம்பு நிஜக்‌ கருப்பு. திடீிரண்று அவள்‌ 


கத்தினாள்‌. 


'அடுத்துக்‌ கெடுத்த துராகியின்‌ வீடு”? இது அண்ணாத்டூத! 
இங்கேயா அண்ணாத்தே வந்து நிக்கிற? என்னால ஒண்ணை 
உட்காருன்னு சொல்ல முடியலிம்ய அண்ணாத்த. சொல்ல 
முடியலி£ய! என்‌ மனச இந்தப்‌ பாடு படும்போது, ஒண்‌ மனசு 
என்ன பாடு படுதா... நான்‌ சண்டாளி அண்ணாத்த! எனக்குச்‌ 
சந்தேகம்‌ வதந்தப்பேவே ஒங்கிட்ட சொல்லியிருக்கணும்‌. 
புருசனைக்‌ காட்டிக்‌ கொடுக்கக்‌ கூடாதுன்னு ெதெனச்சு கட்சீல 
என்னையே காட்டிக்‌ கொடுத்துட்டேன்‌. ஒன்‌ மனசு கஷ்டப்‌படக்‌ 
கூடாதுன்னு நெனச்சு இப்மீபா ஒனக்கும்‌ எனக்குமா கஷ்டத்த 
குுத்திட்டடன்‌ அண்ணாத்தே. நான்‌ யார்‌ கிட்ட சொல்ல? 
சொன்னாலும்‌ தீருற குறையா?” 

கன்னையா, அவளை 6/வறித்து வெறித்துப்‌ பார்த்தான்‌. 
பிறகு, நாவல்‌ புத்தகத்தைப்‌ பிரித்து, பாதி முகத்தை மூடிக்‌ 
கொண்டிருந்த பூவம்மாவைப்‌ பார்த்தான்‌. மகனைத்‌ தாக்கி 
வல்து தோளில்‌ அணைத்தபோாது, அந்தச்‌ சிறுவன்‌ காலை 
உதறினான்‌. பிச்சுவா பட்டதால்‌ பயல்‌: ௨தறுவதைப்‌ 
புரிந்துகொண்ட கன்னையா, சிறுவனை வலது கைக்குப்‌ 
பதிலாக, இடது கை அணை 6 பாட இடது தோளுக்குக்‌ 
கொண்டு வந்து போட்டான்‌. சிறுவன்‌, தன்‌ 6மோாவாயைக்‌ 
கண்னையாவின்‌ தோள்‌ பட்டையில்‌ அழுந்திப்‌ பதித்து, 
கண்களை மூடிக்‌ கொண்டான்‌. கன்னையா 6/வளி6ய நடக்கப்‌ 


போனான்‌. 


டெய்லரின்‌ மனைவி அவனை வழி மறித்தாள்‌. 


௬. சமுத்தீரம்‌ ௭ 143 





“அண்ணாத்தே... தயவு செஞ்சி இந்தக்‌ கழுதையை 
கூட்டிக்கிட்டுப்‌ பா அண்ணாத்த... அப்படிப்‌ பாக்காத. 
எனக்குப்‌ பயமா இருக்கு. ஒன்ன இவளோட குடித்தனம்‌ 
பண்ணுன்னு சொன்னா... என்‌ வாய்‌ அமழுவிடும்‌. அப்படி நீ 
குடித்தனம்‌ பண்ணினால்‌ நீ அழுவிப்‌ பூடு வ... நான்‌ அப்படிச்‌ 
சொல்லல. ஆனால்‌ இவள்‌ இங்கே வந்ததிலிருந்து என்‌ புருஷன்‌ 
என்னை தினம்‌ அடி அடின்னு அடிச்சி மிதிமிதின்னு மிதிச்சுப்‌ 


போடறான்‌...” 
அவள்‌ விம்மினாள்‌. 


கன்னய்யா, முதல்‌ தடவையாகப்‌ 2பசினான்‌. புருவத்திற்குக்‌ 
கீழே இருந்த இரண்டு! ரத்தக்‌ கட்டிகள்‌ தெறித்து விடும்படி 
கத்தினான்‌. 

“என்னை என்ன செய்யச்‌ சொல்ற? நான்‌ இன்னாதான்‌ 
பண்ண முடியும்‌ ண்ணே ஒண்ணு பண்ணலாம்‌. என்‌ மவனை 
எத்த மவராசன்‌ கையக்‌ காலாவது பிடிச்சு ௮அணாதை 
ஆகிரமத்துல அடச்சிட்டு?, தான்‌ தரக்குப்‌ போட்டுச்‌ சாவலாம்‌. 
வற என்னத்த பண்ண முடியும்‌?” 


“இவள இங்க இருந்து முடியப்‌ பிடிச்சி இஸ்துக்கினு 0பா. 
வெளில. கொண்டு போயி என்னா வேணுமானாலும்‌ பண்ணு. 
கொல்லணும்னாலும்‌ கோல்லு. அண்ணாத்த, இந்தக்‌ கயிதய 
கழுத்தப்‌ பிடிச்சி வெளில தள்ளு அண்ணாத்த...” 

கன்னய்யா பல்லைக்‌ கடித்துக்‌ கொண்டூட டதிலளித்தான்‌. 

“இவள்‌ கமுத்தப்‌ பிடிக்க எனக்கு ரைட்‌ இல்ல. அதுல 
கி.டக்கிறத வாணுமுன்னால்‌ கேக்கலாம்‌. பூவம்மா! ஒன்னத்தான்‌ 
ராசாத்தி... ஒன்‌ கயுத்துல கிடக்கிற தாலிய மரியாதியா கழட்டிக்‌ 
கொடுக்கிறியா மவராகி: புண்ணியவதி! கொடுத்திருிம்‌மா. 


144 9 ஈச்சம்பாய்‌ 





ஏதோ நாலு பேரு தீர்மானிச்சாங்கமேன்னு போட்டன்‌. நான்‌ 
போட்ட கயிறு ஒனக்கு சுருக்குக்‌ கயிறா பூட்டு'து. பரவால்ல. 
இப்பா அதை கழட்டிக்‌ கொடுப்‌பியாம்‌. ரெண்டு? குண்டுமணி 
தங்கத்துக்காவ சேேக்கல. தம்‌.ம நாட்ல தாலிக்கு இன்னும்‌ 
மதிப்பிருக்கு. அதனாலதான்‌ கேக்கறேன்‌. குடுக்கிறியா 
புண்ணியவதி?" 


பூவம்மாள்‌ கழுத்துப்‌ பக்கம்‌ கைகளைக்‌ சொண்டு! 
போகவில்லை. 


“கழட்டுடி தாலிய. தேவடியாளுக்கு எதுக்குடி தாலி? அதக்‌ 
கழட்டுறியா... இல்ல, கழுத்£தாட மேத்துத்‌ தாவிய 
எடுத்துக்கணுமா? உம்‌ சீக்கிரம்‌!" 

பூவம்மான்‌ தண்னை தாக்கி இரண்டி தடந்த 
கன்னய்யாவைப்‌ பார்த்துக்‌ கொண்டூட, தாலிக்‌ கயிற்றைக்‌ 
கழட்டி அவனிடம்‌ நீட்டினாள்‌. அவன்‌ அதட்டினான்‌. 

“தரையில வைடி." 

வைத்தாள்‌. 

கன்னய்யா அத்தத்‌ தாலிக்‌ கயிற்றை எடுத்து, தலையைச்‌ 
சுற்றி மூன்று தடவை கொண்டு! வந்துவிட்டு, பிறகு 
அதன்‌மல்‌ காறித்‌ துப்பிவிட்டு, வீட்டுக்கு வெளிய 
எறிந்தான்‌. அது எச்சிலையை நக்கிக்‌ எண்க்கட்ட்்‌ நாயின்‌ 
மூக்கில்‌ போய்‌ விழுந்தது. 

டெய்லர்‌ மனைவி கேேவிக்‌ கொண்டூட பேசினாள்‌. 

“இவள்‌ கொண்டையப்‌ பிடிச்சு எங்கேயாவது இழுத்துப்‌ 
போட்டுட்டுப்‌ போயிடு அண்ணாத்த. இவள்‌ என்னைக்கு 
வந்தாளோ அப்டேபோ பிடிச்சு உதை திங்க£றன்‌ ௮ண்ணாத்மத. 


௬. சமுத்திரல்‌ ௬ 145 





இந்தா பாரு என்‌ முதுகில... அவன்‌ சூட7 வச்சிருக்கிறத... மதா 
பாரு கழுத்து பிஞ்சி இருக்கிறதை... இனக்குப்‌ புண்ணியம்‌ 
உண்டு அண்ணாத்தே... இந்தத்‌ துத்தறி முண்டயைக்‌ கண்‌ 
காணாத இடத்துல விட்டுட்டுப்‌ பூடு..." 

கன்னய்‌்யா பதிலேதும்‌ சொல்லாமல்‌ பையனோடு? அநீதக்‌ 
குடிசையிலிருத்து வெளியேறப்‌ போனான்‌. திடீரென்று, (பாரோ 
மோதுவது£பால்‌ தோன்றவே, திரும்பிப்‌ பார்த்தான்‌. 

டெய்லர்‌ சுந்தரம்‌, அவனை முறைத்துப்‌ பார்த்துக்‌ காண்டே, 
வாசலின்‌ ஒரு பக்கம்‌ சாய்ந்துகொண்டு), வலது கையை நீட்டி, 
அவனை வழி மறித்தான்‌. இதற்குள்‌, பூவம்மா ஒடிவந்து 
கத்தினாள்‌. 

“என்‌ கொயந்த... என்‌ கொயந்த... என்‌ கொயந்ீதயத்‌ 
தூக்கிக்கிலு போறான்‌... கொயத்தய வாங்குங்க... கொயந்த 
இல்லாம என்னால இருக்க முடியாது. கொயந்த... அய்யோ... 
குயந்த...' 

டெய்லர்‌ சுந்தரம்‌ நீட்டிய கையை மடக்காமலே, “கொயத்தய 
'இந்கே விட்டுட்டுப்‌ போ. (இல்லே, நீ எங்கேயும்‌ போக 
முடியாது" என்றான்‌. 

கண்னய்யா பதில்‌ பேசவில்லை, இடுப்பில்‌ சொருகியிருந்த 
பிச்சுவாவை எடுத்து வலது கையில்‌ பிடிப்பக்கத்தைப்‌ பிடித்துக்‌ 
கொண்டூட, “கைய எடுக்கிறியா, இல்லே, இதால எழ(ுக்கணுமா?" 
என்றான்‌. 

இதை எதிர்பாராத சுந்தரம்‌, /வளிமய ஓடினான்‌. இடியவன்‌, 
ஒரு பெரிய கல்லோடு! திரும்பி! வந்தான்‌. கல்லாலும்‌, 
கத்தியாலும்‌ ஒருவரை ஒருவர்‌ குறி பார்த்தபோது, டெய்லரின்‌ 
(௦. 


146 ஈச்சம்பாய்‌ 





கட்டிய பெண்டாட்டியும்‌ கட்டாத பெபண்டாட்டியும்‌ 
கனண்னய்யாவின்‌ தோளில்‌ கிடந்த ராமனும்‌ பயத்துடன்‌ 
கூச்சலிட்டார்கள்‌. அவர்கள்‌ கூச்சல்‌ அக்கம்‌ பக்கத்துக்காரர்களை 
கூட்டி விட்டது... கூலி வேலைக்குப்‌ போய்விட்டு), திரும்பி 
வத்தவர்கள்‌, தத்தம்‌ வீடுகளுக்குப்‌ போகாமலே, அங்கே 
கூடிவிட்டார்கள்‌. எப்படியோ விவகாரத்தை கிரகித்துக்‌ கொண்ட 
ஒரு இளைஞன்‌, கன்னய்யாவுக்குச்‌ சவாலிட்டான்‌. ட 
“ஏண்டா, ஊர்விட்டு ஊர்‌ வந்தா அடிக்க வத்த! நீ, அவன்‌ 


மேல கத்திய நீட்டுறது எங்க மேல நீட்டு]றதுக்குச்‌ சமானம்‌. 
இத்த ஏரியாக்காரனுகள பொட்டைன்னு நினைச்சியா?" 

ஒரு நடுத்தர வயதுக்காரர்‌ அந்த இளைஞனை அடக்கினார்‌. 

“சும்மா கிடடா... ௮வன்‌ பெண்டாட்டியப்‌ பறிகொடுத்த 
பே.ஜாருல நிக்கிறான்‌... இதுல ஏரியா மானம்‌ எங்க வத்திருக்கு? 
நம்ம வீட்டுப்‌ பொண்ணுங்களை யாராவது கூட்டிக்கினு 
போனால்‌ நாம சும்மா இருப்‌பமா? குடு)ம்ட விஷயத்துல ஊரைக்‌ 
கட்டித்‌ தோரணம்‌ போடப்படாது. இந்தாப்பா, அவதான்‌ 
உண்னை உதறித்‌ தள்ளிட்டு வந்துட்டாளே, ஒனக்கு வற 


பொண்ணா கிடையாது? அவளப்‌ டோயி ஏன்‌ கூப்பிட வத்த?" 


கன்னய்யா, அமைதியாகப்‌ பேசினான்‌. “நான்‌ அ(வளைக்‌ 
கூப்பிட வரலை... என்‌ பையனைத்‌ தாக்கிட்டு! வந்துட்டாள்‌. 
அவனை எடுத்துப்‌ போக வந்தேன்‌. ஒங்க டெய்ல௬ என்னையக்‌ 
கைய வச்சு அளவெடுக்கப்‌ பாக்காரு. சோறுமபாட்ட மனுசன 
சாப்‌.பிட்ட பெரிய மனுசன்‌... திருமும்பான என்‌ குழத்தையைத்‌ 
தூக்கிட்டு போடூ£றன்‌... அவ்வளவுதான்‌ விஷயம்‌." 


பூவம்மா, ஒரு மூலையில்‌ நின்று கத்தினாள்‌. "என்‌ 
கொயந்தயக்‌ கொடுக்க முடியாது. முடியாதுன்னா முடியாது." 


_ சு.சமுத்திரம்‌ ௬ டீ 





டெய்லர்‌ சுந்தரத்தின்‌ மனைவி - பழைய சட்டைடபால்‌ 
தைந்திருந்த அவள்‌ - கத்த முடியாமல்‌ கத்தினாள்‌. 
“அப்படின்னா நீ ஒடிவந்திய, அப்பவ கொயதந்தயக்‌ 
கொண்டு? வத்திருக்கணும்‌... ஆசையில கொயந்தய விட்டுட்டே. 
தாய்க்காரி செய்ற வேலயா?" 


கூட்டத்தில்‌, பழைய பஞ்சாயத்துத்‌ தலைவர்‌, பஞ்சாயத்துப்‌ 
ேபேசினார்‌. "எதுக்கு வீண்‌ பபச்சு? இந்தப்‌ பையங்கிட்ட 
கே.ப்பாம்‌. யார்கிட்ட இருக்கணுமுன்னு தினைக்கானோ, 
அவங்ககிட்ட இருக்கட்டும்‌. இதுக்குப்‌ போய்க்‌ கத்தி எதுக்கு, 
கல்‌ எதுக்கு: அவனை இறக்கி விடப்பா...” 

கன்னய்யா, தோளில்‌ கிடந்தவனை இறக்கப்‌ போனான்‌. 
அந்தச்‌ சிறுவன்‌, அவனை நண்டு! மாதிரி பிடித்துக்‌ கொண்டு, 
அட்டை மாதிரி ஒட்டிக்‌ கொண்டான்‌. கன்னய்யா, அவனை 
வலுக்கட்டாயமாய்‌ விலக்கி, தரையில்‌ நிறுத்தியபோது, 
மீண்டும்‌ அவன்‌ கால்களைக்‌ கட்டிக்‌ கொண்டான்‌. யாரும்‌ 
ேட்குமுன்னாலேய, “அப்பாதான்‌ வேணும்‌... அப்பாதான்‌ 
- வேணும்‌.” என்றான்‌. 

“சரி... அப்பாகிட்ட இருப்பா” என்றார்‌ பஞ்சாயத்து. 

பூவம்மா, இப்போது கூட்டத்திற்கு மத்தியில்‌ வந்து தின்று 
கொண்டு அழுத்தமாகப்‌ ட பசினாள்‌. "அப்பாகிட்ட 
இருக்கணுமுன்னு பஞ்சாயத்து செய்துட்டால்‌, 8கொயந்த 
அவர்கிட்ட இருக்க முடியாது...!" 

பூவம்மா கன்னையாவின்‌ எதிர வந்து நின்று சொன்னாள்‌: 
'எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தாள்‌' பின்னி மில்லுக்கு 
காலையிலேயே வேலையில சேருறதுக்கு சைக்கிள்ல 6பான06ய 
ஞாபகம்‌ இருக்கா? அன்னிக்கு நல்ல மழை. ஞாபகம்‌ இருக்கா? 
திண்ணையில்‌ படுத்திருந்த இவர வீட்டுக்குள்ள படுக்கச்‌ 


1484 ஈ்ச்சம்யாய்‌ 





சொன்னியே... ஞாபகம்‌ இருக்கா: நீ காலையில : நாலு 
மணிக்கெல்லாம்‌... வண்டி பூட்டினு பூட்டியே, ஞாபகம்‌ இருக்கா? 
இத்தக்‌ கொயந்த...!' 

கூட்டத்தில்‌ பெண்கள்‌, காதுகளைப்‌ பொத்திக்ககொண்ட 
போது, ஆண்கள்‌ பற்களைக்‌ கடித்தார்கள்‌. கனண்னய்யாவைப்‌ 
பரிதாபமாகப்‌ பார்த்தார்கள்‌. 

கன்னய்யாவும்‌ ஞாபகப்படுத்திப்‌ பார்த்தான்‌. அவள்‌ 
சொல்லும்‌ தடயங்கள்‌, தெஞ்சில்‌ பாரவண்டிச்‌ சக்கரம்‌ பதிவது 
போல்‌ தடங்களை ஏற்படுத்தின. 


கூட்டத்தில்‌, அவன்‌ மீது அனுதாபத்துடன்‌ உபதேசங்கள்‌ 
விழுத்தன... “அடுத்தவன்‌ பிள்ளை ஒனக்கு வாண்டாப்பா." 

“வெட்கங்கெட்ட மூதேவி பேசுறத பாரு... நீ போப்பா... ஏதோ 
ஒன்‌ போதாத காலம்‌. இவள்‌ நாயை விடக்‌ கேவலமாப்‌ போகப்‌ 


போறாள்‌ பாரு." 


கன்னய்யா, ஜதெஞ்ச£ம சுண்ணாம்புக்‌ கால்வாயாக, 6]நற்றி 
நரம்புகள்‌, முன்னும்‌ பின்னுமாகத்‌ பின்னிக்கிகொாள்ள, 
கூட்டத்தைப்‌ பரிதாபமாகப்‌ பார்த்தான்‌. பிறகு கால்களைக்‌ 
கட்டியபடி, அதன்‌ இடுக்கில்‌ முகம்பாட்டுக்‌ கிடந்த 
சிறுவனின்‌ கரத்தை விலக்கி, சபையின்‌ முன்னால்‌ நிறுத்தி 
விட்டூ) மெல்ல நகரப்‌ 6 போனான்‌. 

அதற்குள்‌ அந்தச்‌ சிறுவன்‌ அவன்‌ பிண்ணால்‌ ஒஇடிணான்‌. 
கழன்ற நிஜாரை கழட்டிப்‌ போட்டுவிட்டு), கன்னய்யாவின்‌ 
கையைப்‌ பிடித்து கொண்டு, அதைத்‌ தன்‌ முதுகோடு! சேர்த்து 
இணைத்துக்‌ கொண்டு”, விறைப்பாக நின்றான்‌. 


கன்னய்யா அந்தச்‌ சிறுவனையே பார்த்தான்‌. 


சமுத்திரம்‌ * 149 





ஏழு வருடமாகக்‌ கண்ணுக்குக்‌ கண்ணாக வளர்த்த பிள்ளை... 
இரவில்‌ வீடு திரும்பும்‌ போதெல்லாம்‌, அப்பா' என்று சொல்லி 
அரவணைத்த மகன்‌... பெற்றால்தான்‌ பிள்ளையா? இத்த 
பலோலாயி டய்லேரோடு.ம்‌ அதிக நாள்‌ வாழ மாட்டாள்‌. 
இவளிடம்‌ குழந்தையும்‌ பலியாகணுமா? முடியாது. இவன்‌ என்‌ 
பிள்ளையா இல்லாட்டியும்‌ இவனுக்கு அப்பன்‌ நான்தான்‌. 
குயில்‌ முட்டையைக்‌ காகம்‌ அடை காக்கலியா? பெத்தேனோ 
இல்லியா, இவன்‌ என்‌ பிள்ளை... இவனைச்‌ சீரழிய 


விடப்படாது. 


கன்னய்யா அத்தச்‌ சிறுவனை மளனமாகத்‌ தோளில்‌ 
போட்‌:டுக்‌ கொண்டான்‌. அனைவரும்‌ அசைவற்று 
நின்றபோது, அவன்‌ மட்டும்‌ குழந்தையோடு] அசைந்து 
அசைந்து நடந்தான்‌. சிறிது தூரம்‌ கடந்ததும்‌, மடியிலிருந்த 


அறிசிப்‌ பொரி கடலையை பையணின்‌ வாயில்‌ மீ பாட்டான்‌. 


பையன்‌ சிரி)த்தான்‌. 


பிண மாலை 


“நான்‌, அயோக்கியனாய்‌ ஆகாமல்‌ போனதற்காக 
வருத்தப்படும்‌ யோக்கியமீனா?'. 

இப்படி, தன்னைத்தானே மகட்டு.க்‌'கொாண்டார்‌ 
பழனிச்சாமி. அந்த சுய விமர்சனத்தில்‌, எதிரில்‌ 
சின்னத்தனமான காட்சிகளை மாட்சிமைப்‌ படுத்தும்‌ 
கின்னத்திரையை பார்க்கவுமில்லை, கேட்கவுமில்லை. ஒலியும்‌ 
ஒளியும்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்த புனிதா, வீட்டின்‌ 
காம்பவுண்டு கேட்‌ போடுகிற ஒலியை வைத்தும்‌, காலடிச்‌ 
சத்தத்தை வைத்தும்‌ அப்பா வருவதை அறிந்து கொண்டாள்‌. 
அவசரத்தில்‌, தொலைக்காட்சிப்‌ பெட்டியை நீல நிறமாக்க 
மறத்துபோய்‌, அதில்‌ தோன்றிய நீலக்‌ காட்சிகளை, அப்படியே 
தக்கவைத்துவிட்டு?, அவசரத்தில்‌ உள்பள ஓடி விட்டாள்‌. 
அப்பா மட்டும்‌ அவளை ஒலியும்‌, ஒளியுமாக பார்த்திருந்தால்‌, 
எள்ளும்‌ கொள்ளுமாம்‌. ஆகியிருப்பார்‌. காம்பவுண்டு? கதவு, 
இசை மயமாய்‌ ஒலித்தால்‌ அதைத்‌ தந்‌ைத திறப்பதாக அர்த்தம்‌. 
ராணுவ வீரன்‌ பபால்‌ டக்‌, டக்‌ என்று சத்தம்‌ கேட்டால்‌ 
தந்தையின்‌ தடை என்று கண்டுகொள்ளலாம்‌. அவள்‌ 
சதிர்பார்த்தபடியே அவர்‌ தந்தை பழணிச்சாமிதான்‌ வந்தார்‌. 
வத்ததும்‌ வராததுமாக, சமையல்‌ கட்டில்‌ தட்டுமுட்டுச்‌ 
சாமான்கள்‌ எழுப்பிய ஒசையை அடக்கும்‌ வகையில்‌ உரத்த 
குரலோடு, “மாப்பிள்ளை வீட்டில இருந்து சேதி வந்ததா?” 
என்று வயிற்றை எக்கி ஆவடீலாடு?/ கேட்டார்‌. உடனே 
“தெறரிஞ்சதுதாேனே என்று பாத்திரக்‌ குரல்கடளோாடு] 
இன்னொரு சத்தம்‌. அது மகளைப்‌ பற்றியா அல்லது 


சு. சமுத்திரம்‌ ச 151 
வண்ணனை கனை ககக சத சசககக கத கக க க ககக ககக காக ககக ககக க ககக க க க ககைக ககக ககக க சச க கைய ககக வாகை, 


அவளைப்‌ பார்த்துவிட்டுப்‌ போன மாப்பிள்ளையைப்‌ 
பற்றியோ எழுந்த விமர்சணமல்ல என்பதைப்‌ புரிந்து 
கொண்டார்‌. அவரது இன்றைய நிலையைப்‌ பற்றிய 
விமர்சனம்‌. மனைவியின்‌ அந்த ஒற்றை வார்த்தை விமர்சனம்‌, 
அவரை, பிரம்பு நாற்காலியில்‌ சாய்வாக உட்கார வைத்தது. 
ஒராயிரம்‌ ,நடப்புக்களை சுட்டிக்‌ காட்டியமதாடு?, அவரையும்‌ 


சுட்டது. 


பழனிச்சாமிக்கு, அரசுப்‌ பணியின்‌ பழைய 
பொறுப்பையும்‌, இப்போது சுமத்தப்பட்டிருக்கும்‌ புதிய 
பொறுப்பையும்‌ அந்த விமர்சனம்‌ தினைவுபடுத்தியது. 
இரண்டு” மாதங்களுக்கு முன்பு, அ/வர்‌ தமிழக அரசில்‌ முக்கியத்‌ 
துறை ஐன்றிற்கு செயலாளராக இருந்தபோது, புனிதாவைப்‌ 
பெண்‌ பார்க்க வந்தார்கள்‌. சப்‌-கலெக்டர்‌ மாப்பிள்ளை. 
இவரைப்‌ போலவே எடுத்த எடுப்பிலேயே கி.ஏ.எஸ்‌ ௮/ 'திகாரி 
ஆனவன்‌. ஆரம்பத்தில்‌ இவரிடம்‌ அண்டர்‌ செகரட்டரியாகவும்‌ 
வேலை பார்த்தவன்‌. பெற்றோர்‌ உற்மறாரோடு? வந்தான்‌. 
இன்னும்‌ பதிலளிக்கவில்லை. கல்யாணத்தைப்‌ பொறுத்த 
அளவில்‌ சமனம்‌ சம்மதத்தின்‌ அடையாளமல்ல என்பது 
அவருக்குப்‌ புரிந்தது. மனைவியின்‌ “ிதரிஞ்சதுதாேே” 
தெரிய$வண்டிய அளவிற்கு£மல்‌ தெரியவைத்தது. இ.ஆ.ப. 
வான இவர்‌ ஐம்பத்‌தெட்டைக்‌ கடத்தாலும்‌, அரசு, பதவி நீடிப்பு 
கொடுப்பதாக ஒரு பேச்சு அடிபட்டது. அந்தப்‌ பின்னணியில்‌ 
தான்‌ அவர்கள்‌ பெண்பார்க்க வந்திருக்க வேண்டும்‌. ஆனாலும்‌ 
இவர்‌ மறு வாரமே ஓய்வு பெற்றுவிட்டார்‌. சும்மா சொல்லக்‌ 
கூடாது. அரசு, இவருக்கு நீட்டிப்பு கொடுக்க முன்‌ வந்தது. 
கடந்த ஆட்சியிலும்‌, இந்த ஆட்சியிலும்‌ கரை படியாதவர்‌ 
என்று [பயர்‌ எடுத்தவர்‌. 


152 ச* ஈச்சம்பாய்‌ 





என்றாலும்‌, பதவி நீட்டிப்பு சம்பந்தப்பட்டவரின்‌ 
பாரபட்சத்தை பலவீனப்படுத்தும்‌ என்பதை அறிந்தவர்‌. 
ஆ,டீதாடு?, கீழே இருப்பவர்கள்‌ சாபம்‌ இடுவார்கள்‌ என்பதை 
விட, ஒரு பதவி நீட்டிப்பில்‌ பத்துக்கு மமலான பதவி 
உயர்வுகள்‌ அடிபட்டுப்‌ போகும்‌, என்பதற்கு முக்கியத்துவம்‌ 
கொடுத்தவர்‌. பின்னால்‌ இருப்பவர்களுக்கு வழிவிட 
வேண்டும்‌ என்று வழிகாட்டியாய்‌ இருக்க விரும்பியவர்‌. 
இதனால்‌ நீட்டிப்பை ஏற்றுக்‌ கொள்ள மறுத்து விட்டார்‌. 
மனைவியிடமும்‌ இதைச்‌ சொல்லிவிட்டார்‌. அப்போது அந்த 
அம்மா எந்தக்‌ கருத்தையும்‌ தெரிவிக்கவில்லை. இவர்‌ காதில்‌ 
அவர்சொல்‌ அம்பலம்‌ ஏறாது என்பது அந்த அம்மாவுக்கே 
தெரியும்‌. ஆனாலும்‌ இப்போது சமயம்‌ பார்த்து தாளிக்கிறாள்‌. 
மனைவி சொல்வதும்‌ ஒருவகையில்‌ சரிதானோ... மகளுக்கு, 
மனைவிப்‌ பதவி கிடைக்காமல்‌ போவதற்கு இவரது பதவி 
ஒய்வும்‌ ஒரு காரணமமா... 


பழனிச்சாமி யோசித்தார்‌. தப்.புசெய்துவிட்டடனோ... 
மகாத்மா காந்தியைப்‌ பற்றிய விமர்சனங்களில்‌, அவர்‌ தனது 
சத்திய சோதனைக்கு இந்தியாவை ஒரு சோதனைக்‌ 
கூடமாக்கினார்‌ என்பது ஒரு விமர்சனம்‌. நாடளவில்‌ அவர்‌ 
என்றால்‌, வீடளவில்‌ இவரா... மதர்மை, சுயமறியாதை 
ஆகியவற்றை, சகல விளைவுகளோடு?ம்‌ சோதித்துப்‌ பார்க்க 
வீட்டையே சாதனைக்‌ கூடமாய்‌ ஆக்கிவிட்டாமரா.... பதவி 
நீட்டிப்பை ஏற்றுக்‌ கொண்டிருந்தால்‌, புனிதா, இத்ேதரம்‌ 
மாங்காய்‌ கடித்திருப்பாள்‌. நீட்டிப்பு கிடக்கட்டும்‌... பதவியில்‌ 
இருந்த முப்பதாண்டுக்‌ காலத்தில்‌, சக அதிகாரிகளைப்‌ போல்‌, 
சாதிய மனப்பான்மையுடன்‌ செயல்பட்டிருந்தால்‌, இத்த 


மாப்பிள்ளையை மட்டும்‌ நம்பியிருக்க வேண்டிய அவசியம்‌ 


. சமுத்திரம்‌ * 153 





ஏற்பட்டிருக்காது. காலில்‌ விழாத குறையாக, கை6/யடுத்துகி 
கும்பிட்ட ஒரு சில தொழில்‌ அதிபர்களுக்கு, சலுகை 
காட்டியிருந்தால்‌ ஏதாவது ஒரு பிரபல கம்‌பெனியில்‌ இப்போது 
“கன்ஸல்டண்டாக” இயங்கி இருக்கலாம்‌. இப்போது 
ஊமையாகிப்‌ போன ெலிடீபான்‌ தொடர்ந்து ஒலித்திருக்கும்‌. 
வாசலை அடைப்பதுபபோல்‌ ஒரு கார்‌ “பழி' கிடக்கும்‌. அரசுக்‌ 
கடனில்‌ எப்போதோ வாங்கிய பாடாதிக்‌ காரைத்‌ தள்ளுவதற்கு 
ஆள்தடும்‌ சிரமம்‌ ஏற்பட்டிருக்காது. எல்லாவற்றிற்கும்‌ 6மலாக, 
புனிதாவிற்கு ஒரு “எக்ஸிகியூட்டிவ்‌' மாப்பிள்ளை 
கிடைத்திருக்கும்‌. முன்பெல்லாம்‌ வீடு] கொள்ளா விசிட்டர்கள்‌. 
இப்போதோ இவர்தான்‌ எங்கேயாவது விசிட்டராகப்‌ 


போகவேண்டிய நிலை... 


பழனிச்சாமி, ஆங்காங்கே முடியுதிர்ந்த தலைப்‌ 
பொட்டல்களைத்‌ தடவியபடியே நிமிர்ந்தார்‌. படித்ததையும்‌, 
பார்த்ததையும்‌ மனப்‌ படிவங்களாக்கினார்‌. எனிமையில்லாமல்‌ 
தேர்மையாய்‌ இருக்க முடியாது. “தாசில்தார்‌ செத்தால்‌ 
போகமாட்டார்கள்‌... ஆனால்‌ அவர்‌ தாய்‌ செத்தால்‌, துக்கம்‌ 
விசாறிக்கத்‌ துடித்துப்‌ போவார்கள்‌' என்ற அலுவலக 
பழமொழி தெசந்தானோ... 

அப்€பாதுதான்‌, அங்குமிங்குமாய்ப்‌ பார்த்த 
பழனிச்சாமியின்‌ கண்களில்‌, அந்தத்‌ தொலைக்காட்சி நிகழ்ச்சி 
பட்டது. ஒலியும்‌ ஒளியும்‌ போய்‌, இப்போது “நாடும்‌ நடப்பும்‌”, 
அமைச்சர்கள்‌ உருவத்தில்‌ அல்லாடின. ஒருவர்‌ மத்திய 
ஆமைச்சர்‌... இன்னொருவர்‌ மாநில ஆமைச்சர்‌... இருவரும்‌ 
“இருபால்‌” - அமைச்சர்கள்‌.... ஆனாலும்‌ “ஒருபால்‌” 
அமைச்சராய்த்‌ தோன்றினார்கள்‌. ஒரமாதிரியான கீழ்நோக்கிப்‌ 
பார்க்கும்‌ கவிழ்ப்புப்‌ பார்வைகள்‌. ஏதிராளி பேசும்போது, 


154 இ ஈச்சம்பாங்‌ 





சங்‌கயோா பார்க்கும்‌ பராக்குப்‌ பார்வைகள்‌. கடுவாய்ப்‌ 
பற்களைக்‌ கடித்தபடியே எவரையயோ எதைட£யா விழுங்கப்‌ 
போவது போன்ற திறந்தவெளி வாய்கள்‌... உப்பிப்‌ போன 
கழுத்துக்கள்‌... குளிர்சாதன வசதிகளால்‌ வெளுத்துப்போன 
கருப்புகள்‌. இந்த இரண்டு அமைச்சர்களும்‌, “இனக்கலவரம்‌” 
என்று ஐூரகுரலில்‌ போட்டியிட்டு பீ பசுகிறார்கள்‌. 
பழனிச்சாமிக்குக்‌ கோபம்‌ வந்தது. வாய்விட்டட பசினார்‌. 
“தென்மாவட்டங்களில்‌ நடந்ததும்‌, நடப்பதும்‌ இனக்கலவரம்‌ 
இல்லடா... இல்லடி... சாதிக்கலவரம்‌... ஒரு இனத்ேதாட 
உட்சாதிகள்‌ நடத்தும்‌ கலவரம்‌”. 


பழனிச்சாமி, அந்த அமைச்சர்கள்‌ பசுவதை 
முன்பெல்லாம்‌ தட்டிவிடுவார்‌. இப்போது நேரப்‌ போக்காக 
உற்றுக்‌ கேட்டார்‌. அவர்கள்‌ இன்க்‌ கலவரம்‌, இனக்‌ கலவரம்‌ 
என்று வார்த்தைக்கு வார்த்தை வாயாடுகிறார்கள்‌. 
இடையிடையே மறக்காமல்‌, தத்தம்‌ தலைவர்களின்‌ பாதங்களை 
நாக்குகளால்‌ மானசீகமாய்‌ நக்குகிறார்கள்‌. எதிிரதிராய்‌ 
வாதாடுகிற ,இவர்களில்‌ ஒருவர்‌, கண்களைத்‌ துடைக்கிறார்‌. 
உடனே அதற்குப்‌ பதிலடியாய்‌ இன்னொருத்தர்‌ தேம்பித்‌ 
தேம்பி அழுகிறார்‌. தடுவரான வீரபாண்டியன்‌, சிரிப்புத்‌ 
தாங்கமுடியாமல்‌ முகத்தை மறைத்துக்‌ கொள்கிறார்‌. 

பழனிச்சாமி, இப்போது அந்த அமைச்சர்களை 
கோபம்‌ ககோபமாய்ப்‌ பார்த்தார்‌. அமைச்சர்‌ பதவிக்கு, அவர்கள்‌ 
புதுமுகங்கள்‌. ஆனால்‌ அவருக்கோ பழைய முகங்கள்‌. கல்லூர்‌! 
முகங்கள்‌. இவர்களில்‌ மத்திய அமைச்சர்‌, அப்போதே தல்ல 
கவிஞர்‌. மாநில அமைச்சர்‌, சிறந்த பேச்சாளர்‌. ஆனால்‌ இந்தப்‌ 
பழனிச்சாமிக்கு முன்னால்‌, அவர்களின்‌ பேச்சோ, கவிதைமீயா 
எடுபட்டதில்லை. கல்லூரிப்‌ பேச்சுப்‌ போட்டிகளில்‌ முதலில்‌ 


௬. சமுத்திரம்‌ ௯ 155 





வந்தவர்‌ இவர்‌. அப்ட்போாது ஆலமரமாகி இப்பபாது 
கிளையற்றுப்போன சென்னைப்‌ பல்சுலைக்‌ கழகம்‌, மாநிலம்‌ 
தழுவி நடத்திய அனைத்துக்‌ கல்லூரிப்‌ பேச்சுப்‌ போட்டிகளில்‌, 
இவர்தான்‌ மாநிலத்திலேய முதலாவதாக: வந்தார்‌. 
பத்திரிகைகளிலும்‌, இந்த அமைச்சரின்‌ கவிதைகளை விட, 
இவரது சுவிதைகளுக்மீகே 0மெளசு இருத்த காலம்‌. இதந்த 
இருவரின்‌. ஒத்துழைப்பால்‌ இவர சுல்லூரரியில்‌ தமிழ்‌ மாணவர்‌ 
மன்றத்‌ தலைவராக்‌ தேர்ந்தெடுக்கப்படும்‌ அளவிற்கு 
தலைமைப்‌ பண்பு கொண்டிருந்தார்‌. ஏதோ ஒரு 
பட்டிமண்டபத்தில்‌, இவரது சொற்பொழிவைக்‌ கேட்ட உள்ளூர்‌ 
அரசியல்‌ வாதி பெரியசாமிக்கு, இவரைப்‌ பிடித்துப்‌ 
போய்விட்டது. கூடேவ சொத்த சாதி அபிமானம்‌. இவரை கட்சி 
மேடைகளில்‌ பேசச்‌ சொன்னார்‌. தனக்கு உள்ள செல்வாக்கை 
இவரிடம்‌ தெரியப்‌. படுத்தினார்‌. ம பச்சாளர்கமள 
தலைவர்களாகும்‌. காலம்‌ என்பதால்‌, இவரும்‌ ஒரு எதிர்கால 
அமைச்சர்‌ ஆகலாம்‌ என்று ஆசை காட்டினார்‌..அதில்‌ ஒரு ஆத்ம 
ந.யமும்‌ வெளிப்பட்டது. இவருக்கும்‌ சிறிது ஆசைதான்‌. 
ஆனாலும்‌ மயயோசித்துப்‌ பார்த்து மறுத்துவிட்டார்‌. அரசியல்‌ 
மேடைப்‌ பேச்சில்‌, ஆபாசத்தைக்‌ கலக்க வேண்டும்‌. பழி 
போட்டு பேசவேண்டும்‌. “தோல்‌ இருக்க சுளை விழுங்கிய... 
முழுப்பாய்‌ சுருட்டியே! கடப்பாரையை விழுங்கிவிட்டு? கசாயம்‌ 
கேட்பவனே!” என்று காட்டமாக எதிர்க்கட்சித்‌ தலைவர்களை 
வர்ணிக்க மவண்டும்‌. எதிர்க்கட்சிப்‌ பெண்‌ பிரமுகர்‌ என்றால்‌, 
அவரை “உன்‌ பிடரிப்பூ கசங்கி இருக்கிறதே ஏன்‌?... உன்‌ 
உள்ளாடை தனைத்திருக்கிறதே ஏன்‌?” எண்று பசியாக 
மீவண்டு1ம்‌. தலைவர்களைப்‌ பார்க்கும்போதல்லாம்‌, நாம்‌ 
காரி£லா, சைக்கிளி$லா டீபாகும்பபோது, “எண்ணையும்‌ 
கூட்டிப்ப்போ' எண்பதுமாதிரி, தமது ஸீட்டு தாய்‌ பார்க்குடம 
அப்படிப்‌ பார்க்க வேண்டுமு்‌... 


15 * கச்சல்யாய்‌ 





பழனிச்சாமி, அரசியலில்‌ குதிக்க மறுத்துவிட்டதால்‌, 
பெரியசாமி சளைக்கவில்லை. இமதா தொலைக்காட்சியில்‌ 
பேசுகிறா£ர மாநில அமைச்சர்‌... அந்த மாணவரை தயார்‌ 
படுத்திவிட்டார்‌. இந்த அமைச்சரும்‌ வாயை ஆபாச ஊற்றாக்கி 
நாடறிந்த 6பச்சாளாராகி விட்டார்‌. இந்த அமைச்சரை 
அதிகமாகப்‌ பிடிக்காத), அடத சமயம்‌ இத்த 
பழனிச்சாமியின்6மல்‌ ஒரு கண்‌ வைத்திருந்த, அப்போதைய 
நல்லவளான இந்தப்‌ பெண்‌ அமைச்சர்‌, இன்னொரு கட்சியில்‌ 
இணைத்தார்‌. கவிஞராயிற்2ற.... கட்சித்‌ தலைவர்களுக்கு 
பிள்ளைத்தமிழ்‌ பாடி, புத்தககங்கள்‌ 0 வளியிட்டார்‌. பேதை, 
பெதும்பை, மங்கை, மடநீதை, அரிவை, தெரிவை, 
பேரிளம்பெண்‌ ஆகிய ஏழு பருவப்‌ பெண்களாக தன்னை 
அனுமானித்துக்‌ கொண்டு, தலைவருக்கு உலா பாடினார்‌. 
தானைத்‌ தலைவரைக்‌ கண்டு), கருத்தழிந்து, காமுற்றதாக 
காவிய உலாக்களைப்‌ படைத்தார்‌. செயலிலும்‌ இவர்‌ ஒரு 
வீராங்கனையாக மாறினார்‌. பல்வேறு போராட்டங்களில்‌ - 
இவரது இடுப்புக்குக்‌ கீழ சேலை இருந்தத கிடையாது. 
பாவடையோடு சேர்த்து, மார்புக்குத்‌ திரையாகி விடும்‌. 
இதனால்‌ கிடைத்த பேரும்‌ புகழும்‌ இவரை முக்கியமான 
அரசியல்‌ பிரமுகராக்கி, இப்போது அமைச்சராக்கி விட்டது. 
ஆனால்‌ இவரா... 


பழனிச்சாமிக்கு, அந்த அமைச்சர்களை 
மற்கொண்டு பார்க்கப்‌ பிடிக்கவில்லை. தொலைக்காட்சிப்‌ 
பெட்டியின்‌ மந்திரக்‌ கோலில்‌ ஒர எண்ணை அழுத்தி, 
“டிஸ்கவரி'யில்‌ தோன்றிய மிருகங்களைப்‌ பார்த்தார்‌. ராட்சத 
பாகற்காய்‌ போண்ற காடு... அதன்‌ மனி முழுவதும்‌ வியாபித்த 
துளிர்கள்‌£போல்‌ மரங்கள்‌... புதர்க்‌ குவியல்கள்‌... அதன்‌ சிவப்பு 
விதைகள்‌ போன்ற சதுப்பு நிலக்‌ குட்டைகள்‌... அத பாகற்காய்‌ 


௬. சழுத்திரல்‌ ஐ 157 





இரண்டாய்ப்‌ பிளந்து சரித்து வைக்கப்பட்டதுபோண்ற 
பள்ளத்தாக்குகள்‌... சதுப்புதிலக்காட்டு மீேகோதுமைச்‌ 
செடிகளுக்குள்‌ தக்கதும்‌ மிக்கதும்‌ இல்லாமல்‌, சிங்கம்‌ இவரைப்‌ 
பார்க்கிறது. முன்பெல்லாம்‌ இவரை “நீயும்‌ நானும்‌ ஒன்று... 
ஒடீர ஒரு வித்தியாசம்‌ நீ சைவம்‌” என்பதுபோல்‌ பார்க்கும்‌ 
சிங்கம்‌, இப்போது, அவரையே விழுங்கப்‌ போவதுபோல்‌ 
கோரப்‌ பற்களைக்‌ காட்டுகிறது. சடுகுடு? பாடி வருகிறவனின்‌ 
காலை வாருவதற்காக, பதுங்குகிற எதிரணி வீரன்‌ போல்‌, 
பவ்னவியமாய்ப்‌ பதுங்கும்‌ புலியின்‌ அழகு, இப்போது, 
அவருக்கு கோரமாகத்‌ தெரிகிறது. ஆசீர்வதிப்பதுபோல்‌ 
துதிக்கையை அரைவட்டமாய்‌ மலே தூக்கித்‌ வைத்தபடி, 
ஒற்றைக்‌ காலைத்‌ தரக்கி நிற்கும்‌ யானை இப்போது அவரை 
அடே தும்பிக்கையால்‌ தரக்கி, காலில்‌, அழுத்தப்‌ போகிறது. 

பழனிச்சாமி ப(தறிப்போனார்‌. “என்னாச்சு எனக்கு?" 
எண்று -பல. கடனை: தண்ணைத்தாணே பார்த்துக்‌ கொண்டார்‌. 
கேட்டுக்‌ கொண்டார்‌. எந்கேயாவது கால்போன மீபாக்கில்‌ 
நடத்து, மனம்போன பேபோக்கில்‌ நடக்க வேண்டும்போல்‌ 
தோண்றியது. 

அதற்குள்‌, அழைப்பு மணியைக்‌ கூட அடிக்காமல்‌, 
நாண்கு பேர்‌ உரிமையோடு?) உள்ளே வந்தார்கள்‌. அவர்களைப்‌ 
பார்த்ததும்‌ பழனிச்சாமி ஆறடி மனிதரானார்‌. மனம்‌ ஆனந்தக்‌ 
கூச்சலிட்டது. அவர்களை உட்காரச்‌ சொல்லக்கூட அவருக்குத்‌ 
தோன்றவில்லை. அவர்கள்தான்‌ உட்கார்ந்து, அவரை 
உட்காரும்படி கையாட்டினார்கள்‌. புணிதாவைப்‌ பார்த்துவிட்டுப்‌ 
போன ஐ.ஏ.எஸ்‌ மாப்பிள்ளை சுகுமார்‌ வந்திருக்கிறான்‌. 
கம்பீரமான அமர்க்களப்‌ பார்வை. ஆண்டான்‌ தோற்றம்‌. மை 
தடவியது போன்ற மெல்லிய மீசை. இன்னொருத்தர்‌ அவனது 


158. ** சுச்சம்பாய்‌ 





சித்தப்பா. அரைகுறையாய்‌ உரறிக்கப்பட்ட தேங்காய்போல்‌ 
ரோமக்கணைகளைக்‌ காட்டிய முகம்‌. இன்னொருத்தர்‌, உடல்‌ 
முடுக்கு இல்லாமல்‌, வெறும்‌ தோரணை முடுக்கு மட்டுமம 
கொண்டவர்‌. ஒரு நடுத்தரம்‌, கையில்‌ ஆளுயுற மாலையுடன்‌ 
உட்காராமல்‌ நின்றார்‌. சுவரில்‌ சாய்ந்து அந்த மாலையையும்‌ 
தண்்‌மமல்‌ சாத்திக்‌ கொண்டார்‌. அவர்‌ இடுப்‌.பில்‌ பரிய பெல்ட்‌. 

பழனிச்சாமி, “பூமாரி” எண்று சொல்லி முடிக்கு 
முன்ப, வீட்டம்மா அவசர அ/வசரமாய்‌ கைகளைமய தலைக்கு 
சீப்பாக்கினார்‌. ஓடி வந்து, தனக்கென்று மானசீகமாக கிழித்துக்‌ 
கொண்ட ஒரு கோட்டைத்‌ தாண்டாமல்‌, அவர்களைம6ய 
வாய்கொள்ளாச்‌ சிறிப்பாய்ப்‌ பார்த்தார்‌. பக்கவாட்டு? 
பால்கனியில்‌ நின்ற புனிதா, சுகுமாரின்‌ கண்ப்டும்‌ வகையில்‌ 
முகத்தை மட்டும்‌ நீட்டிக்‌ கொண்டாள்‌. நீட்டியதை அப்படியே 
நாணத்தோடு! நிறுத்திக்‌ கொண்டாள்‌. கடவுள்‌ கைவிடவில்லை. 
தந்‌ைத ஒதுக்கப்பட வில்லை. கனவுக்‌ காட்சிகள்‌ நினைவாகப்‌ 


போகின்றன. 


மாப்பிள்ளை இளைஞனும்‌, அவனது சித்தப்பாவும்‌ 
ஒருவரையொருவர்‌ பொருள்படவோ, அல்லது ேபோட்டியாகமவா 
பார்த்தார்கள்‌. பிறகு இருவருமாய்‌ எழுந்து, : பெல்ட்காரரின்‌ 
கையில்‌ இருந்த ஆளுயுர மாலையை வாங்கப்‌ போனார்கள்‌. 
அத்த பபெல்டோ, அந்த மராஜாப்பூ மாலையிலிருந்து, அதைச்‌ 
சுற்றிய தையிலையை எடுக்கப்‌ போனார்‌. முடியாது. போகவே, 
அவற்றைப்‌ பிய்த்து சில இதழ்களையும்‌ உதிர்த்தார்‌. 
இலையைச்‌ கட்டிய நூல்‌ கயிற்றை, துண்டிக்க முடியாமல்‌, தனது 
நீண்ட நெடிய பற்களால்‌ கடித்துக்‌ குதறினார்‌ - தாய்‌, அணில்‌ 
வாலை, காலில்‌ அழுத்திக்‌ கொண்டு), தலையைக்‌ கடிக்குமே 
அப்படி. இதனால்‌ சரிகை நூல்களும்‌, கிழிந்து இித்தாறு 


௬. சமுத்திரம்‌ *. 159 





ராஜாக்கள்‌ கீழ விழுந்து, மாலை பொக்கை வாயைக்‌ 
காட்டியது. ஈரப்பட்ட குழிகளாகவும்‌ தோன்றியது. கையாளான 
பல்ட்காரரை, பல்லைக்‌ கடித்துப்‌ பார்த்தபடிய, 
மாப்பிள்ளையும்‌, அவன்‌ சித்தப்பாவும்‌, அத்த மாலையைத்‌ 
தூக்கி, பழனிச்சாமியின்‌ கழுத்தில்‌ திணித்தார்கள்‌. இந்தமாதிரி 
வரடீவற்பை முன்பு ஏற்றுக்கொள்ளாத அவர்‌, இப்டீபாது 
புனிதாவிற்காக பொறுத்துக்‌ கொண்டார்‌. இதற்குள்‌ பூமாரி, 
பலகாரக்‌ தட்டுக்களை ஏந்தி வந்தாள்‌. மாப்பிள்ளையை மகளின்‌ 
சார்பிலும்‌, தாய்மையின்‌ பூரிப்பிலும்‌ அள்ளிப்‌ பருகிக்‌ 
சகொண்டூீட, சமையல்‌ கட்டிற்குள்‌ மீண்டும்‌ ஒடினாள்‌. 
பழனிச்சாமி அவர்களை நன்றியோடு! பார்த்துக்‌ கேட்டார்‌. 

“கல்யாணத்துக்கு நாள்‌ பார்த்துட்டீங்களா? ஒரு டெலி 
போன்‌ செய்துட்டு வந்திருக்கலாமே... பரவாயில்ல. 
ஒவ்வொருவருக்கும்‌ வாழ்க்கையில்‌ விரல்விட்டு எண்ணக்கூடிய 
சத்தர்ப்பங்களுலதான்‌ மனதார மகிழ்ச்சி ஏற்படும்‌. எனக்கு 
இப்போ ஏற்பட்டிருப்பது, அந்த வகையான மகிழ்ச்சி. ஆனந்தக்‌ 
கூத்து. கல்யாணத்த உங்க ஊர்ல வைத்தாலும்‌, இந்கே 
வரவேற்பு வைக்கணும்‌.” 

சித்தப்பாக்காரர்‌, அண்ணன்‌ மகனை :.ஒரு 
தினுசாகவும்‌, பழனிச்சாமியை இன்னொரு தினுசாகவும்‌ 
பார்த்துவிட்டு, விவரம்‌ சொன்னார்‌. 


“கல்யாணத்த தள்ளிப்‌ பபாட்டுருக்கு. கவலைப்‌ 
படாதீங்க. நிச்சயம்‌ இவன்தான்‌ மாப்பிள்ளை. ஒங்க மகள்தான்‌ 
பொண்ணு. இப்பவே கல்யாணம்‌' நடத்த முடியாம ஒரு இழவு 
விழுந்திட்டு. எங்க ராமனாதபுரத்துல நடந்த சாதிக்‌ 
கலவரத்துல, என்‌ அண்ணன -- இவனோட ப்ரியப்பாவ, 
அத்த சாதிப்‌: பயலுக கொன்னுட்டானுக. /.பண்பார்க்க 


16 ஈச்சல்பாய்‌ 





வநீதப்போ நீங்கக்கூட கிண்டல்‌ அடிச்சீங்களே! “ஒங்களுக்கு 
மீசை ெெறிசா... முகம்‌ பெரிசான்‌"லு சேட்டீங்களே... அவரு, 
வயலுல தன்னந்தனியா பீபாகும்போது, அத்த சாதிப்‌ பயலுக 
ஒர போடா பபோட்டு கொன்னுட்டானுக. எங்கண்ணன்‌ 
கையெடுத்துக்‌ கும்பிட்டிருக்கார்‌. அப்படியும்‌ ௮/நீதப்‌ பயலுக 
விடல -- அது அவங்களோட சாதிப்‌ புத்தி." 


பழனிச்சாமி, இருக்கையிலிருத்து எழுந்தார்‌. மதநீர்‌ 
கோப்பைத்‌ தட்டோடு? வத்த பூமாரி, நடையை நிறுத்தி, தின்ற 
இடத்திலேமய நின்றாள்‌. பால்கனியில்‌ மாப்பிள்ளைக்கு மட்டும்‌ 
மூகம்‌ காட்டிய புனிதா, அவர்களின்‌ அருகே வந்து அம்மாவின்‌ 
மூதுகிற்கு பின்னால்‌ நின்று, அவள்‌ தோள்‌ வழியாய்‌ முகம்‌ 
நீட்டினாள்‌. மாப்பிள்ளையின்‌ கண்கள்‌, அவள்‌ கண்களை 
ஆற்றுப்‌்படுத்தின. பழனிச்சாமி இருக்கையில்‌ உட்காராமலே, 
பேவேதனையோாு 6பகினார்‌. 


“ஒரு நாய்‌, இன்னொரு நாயைத்‌ துரத்தும்£பாது, 
துரத்தப்பட்ட நாய்‌, வாலை, காலுக்குள்ள விட்டாலா, 
இல்லன்னா மல்லாக்கப்‌ படுத்து நாலு காலையும்‌ மேலத்‌ 
தரக்குணாலோ, கடிக்கவத்த நாய்‌, கடிக்காது. ஆனால்‌ இந்த 
மனுசன்‌ மட்டுந்தான்‌, எதிரி கையெடுத்துக்‌ கும்பிட்டாலும்‌, 
கும்பிட்ட கைகையேய வெட்டுவான்‌. அந்தக்‌ 


கொலகாரப்‌்பயலுகள விடப்படாது”. 


“கவலைப்படாதீக சம்பந்தி... அவனுகளுல இரண்டு 
பேரைக்‌ காலிபண்ணிட்டேடோம்‌. இன்னொருத்தனோட 
பிள்ளைத்தாசீசிப்‌ பெண்டாட்டிய துடிக்கத்‌ துடிக்க வெட்டிப்‌ 
போட்டோம்‌. மற்றொருத்தனோட வயசான அம்மாவ இட இட 
வெட்டி தலையை மட்டும்‌ எடுத்துக்கிட்டோம்‌. இன்னும்‌ 
ரெண்டுபேபேர்தான்‌ டாக்கி. சீக்கிரமா முடிச்சிடு வோம்‌”. 


௬. சமுத்திரம்‌ * 161 





பழனிச்சாமியின்‌ புருவங்கள்‌ மேலோங்கி, மோவாய்‌ 
குனிந்தபோது, (இ.ஆ.ப. மாப்பிள்ளை, மாமாவுக்கு ஆறுதல்‌ 
சொன்னான்‌. அதுவும்‌ புனிதாவைப்‌ பார்த்தபடியே, புதிய 
புறநாலூற்று வீரனாய்‌ கூளுரைத்தாஸ்‌. 

“சவலைப்படாதீங்க மாமா. தானும்‌ என்‌ பங்குக்கு, 
நம்ம சாதிக்கு எவ்வளவோ செய்திருக்கேன்‌. எங்கெல்லாம்‌ தம்ம 
சாதி சிறுபான்மையா இருக்குதோ, அங்கெல்லாம்‌ நம்ம சாதி 
போலீசு இன்ஸ்‌பெக்டர்களை போட வச்மீசண்‌. தம்ம சாதிப்‌ 
பெரும்பாண்மையா இருக்கிற இடங்களுல, அ.நீத சாதியில 
உதவாக்கரையா இருக்கிற தாசில்தார்களை நியமிக்க வச்சேன்‌. 
அந்த சாதிக்காரப்‌ பயல்கள கொலை செய்த நம்ம சாதி 
ஆட்கள்‌ மேல நீயூசென்ஸ்‌ கேஸ்‌ போட வச்சேன்‌. அந்த சாதியில 
சும்மா கத்துனவங்கள கொலை கேசுல புக்‌ பண்ண வச்சேன்‌. 
அடூதாட தம்ம சாதி 2.ஏ.எஸ்‌ காரங்ககிட்டயும்‌, ஐ.பி.எஸ்‌. 
காரங்ககிட்டயும்‌ தொடர்பு வச்சு, இனி£மல்‌ அந்த சாதிப்‌ 
பயலுக ஏழேழு 2 ஜனூரசனுக்கும்‌ தலையடுக்க முடியாதபடி 
கடமை ஆற்றணுமுன்னு சொல்லியிருக்கேன்‌ ". 

“ஒங்க மாப்பிள்ளைய சும்மா சொல்லப்படாது 
சம்பத்தி. தம்ம சாதியில ஆயிரம்மீபர்‌ செய்ய முடியாத 
காரியத்த, இவன்‌ ஒருத்தனே செய்து முடிச்சிறாக்கான்‌. 
இவனுக்காக தா2மல்லாம்‌ பெருமைப்பட ணும்‌. 


“ரீபாந்க கித்தப்பா. என்னோட சமூகக்‌ 
சுடமையைத்தான்‌ தான்‌ செய்$ேதன்‌. செய்பேள்‌ '. 


மாப்பிள்ளை 2.ஏ.எஸ்‌, புனிதாவைப்‌ பார்த்து, 
பெருமிதமாகத்‌ தலையாட்டியபபோது, பழனிச்சாமி, 
“சமூகக்கடமை, சமூகக்கடமை' என்று மாப்பிள்ளை ஆகப்‌ 


11, 


162 9 ஈச்சம்பாய்‌ 





போகிறவன்‌ முழங்கிய வார்த்தைகளை, மனதுக்குள்‌ 
முணுமுணுத்தார்‌. பிறகு அவர்கள்‌ வருகையின்‌ காரணத்தை 
அதறநிவதுபபோல்‌, பார்வையால்‌ தெரியப்படுத்தினார்‌. உடனே 
வினாடி வினாவில்‌ அதாரிட்டியான மாப்பிள்ளை விளக்கினான்‌. 


“இப்படிப்பட்ட கொலைகார சமயத்துல எதுக்காக 
மாலையும்‌ கையுமா வந்தோமுன்னு நினைக்கீங்க. அப்படித்‌ 
தானே மாமா -- சித்தப்பா நீங்கேச்‌ சொல்லுங்க. 

“சொல்றன்‌. தம்‌.ம சாதி பிரமுகர்கள்‌ எல்லாரும்‌, 
முந்தாநாள்‌ சந்திச்சோம்‌. இந்த சந்திப்புல சிதறிக்கிடக்கிற தம்ம 
சாதி அமைப்புகளோட தலைவர்களும்‌ கலந்துகிட்டாந்க. 
இனிமீமல்‌ அந்தப்‌ பயலுகள விட்டு? வைக்கக்‌ கூடாதுன்னு 
தீர்மானிச்சோம்‌. (இதுக்காக, ஒரு ஒருங்கிணைப்புப்‌ போரவையை 
உருவாக்கி இருக்கோம்‌. அதுக்கு நீங்கதான்‌ தலைவரா 
இருக்கணுமுன்னு, உங்க மாப்பிள்ளையான இத்த 
சப்‌-கலைக்டர௬ு முன்மொழிஞ்சதும்‌, ஒர கைதட்டல்‌. இணி6மல்‌ 
நீங்கதான்‌ எங்க தலைவர்‌. உங்களுக்கு ஒரு கண்டசலா 
காரையும்‌, ஜீப்பையும்‌ கொடுத்திடுமறாம்‌. பாதுகாப்புக்கு 
நாலைஞ்சு பேர கொடுக்கோம்‌. இவங்க ஜீப்ல நீங்க போகிற 
இடத்துக்‌ ிகல்லாம்‌ வருவாங்க. எல்லாச்‌ 'சலவும்‌ போரவை 
பொறுப்பு. பணம்‌ ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க தமிழ்நாடு? 
முழுதும்‌ சுற்றுப்‌ பிரயாணம்‌ செய்து நம்ம மக்களோட பச ணும்‌. 
அவங்க ஏற்பாடு] செய்கிற கூட்டங்களில்‌ முழங்கணும்‌. உங்க 
பேச்சை வெளியிடாத பத்திரிகைமயோ, தொலைக்காட்சியோ 
இருக்காது. இருக்கக்கூடாது. அந்த சாதிப்‌ பயலுகள ரெண்டுல 
ஒண்ணு பார்த்திடணும்‌. உங்களுக்கு பதவி நீட்டிப்பு 
கொடுக்காத முதலமைச்சூர, உங்கள கூப்பிட்டு பேசற 
நிலைமையை ஏற்படுத்தணும்‌”. 


௬. சமுத்திரம்‌ * 14 





பழனிச்சாமி, ௮:௫௧ நின்ற புனிதாவை 
பொருட்படுத்தி, அ வர்கள்‌ பேசியதை அதிகமாய்‌ 
பொருட்படுத்தாமல்‌, போகிற மேபோக்கில்‌ ம பசுவது போல்‌ 
ம பசினார்‌. 


“அரசியல்வாதி... அரசாங்க அதிகாரி... குறிப்பா 
ஐ.ஏ.எஸ்‌, இ.பி.எஸ்‌ அதிகாரிங்க -- கவிஞர்கள்‌, எழுத்தாளர்கள்‌, 
பத்திரிகை ஆசிரியர்கள்‌, திரைப்படக்‌ கலைஞர்கள்‌ -- 
இவங்களுக்கு சாதிய கூடாது. அப்படியே சாதி தேவைன்னா, 
அது ஒரே ஒரு சாதியாத்தான்‌ இருக்கணும்‌. அதுக்குப்‌ பேர்தான்‌ 
தமிழ்ச்சாதி. குறிப்பா அதிகாரிங்க... மக்கீளாட வரிப்பணத்துல 
சம்பளம்‌ வாங்குறவங்க. இவங்க, எல்லா மக்களையும்‌ இர 
தட்டுல வச்சுதான்‌ பார்க்கணும்‌". 

எதிர்கால மாப்பிள்ளை, எதிரி மாப்பிள்ளையாய்‌ 
ஆனதுபபோல்‌ புனிதாவையும்‌, பழனிச்சாமியையும்‌ மாறி 
மாறியும்‌, கோபம்‌ கோபமாகவும்‌ பார்த்தான்‌. ஆனாலும்‌ 
அவனைக்‌ கையமர்த்திவிட்டு, சித்தப்பா பூசி மழுப்‌பினார்‌. 


“பதவியில்‌ இருக்கும்போதுதான்‌, உங்களால நம்ம 
சாதிக்கு, பைசா பிரயோசனம்‌ கிடையாது. இப்போகூட இவன்‌ 
முகத்துக்காகத்தான்‌ உங்கள தலைவரா நியமிச்சது. அதோட 
நீங்க ரிட்டையர்டு ஆகிட்டீங்க. அந்த சாதியில நிட்டையர்டு” 
ஆன்வங்க சொத்த சாதிக்கு கொம்பு சீவி விடும்போது, நீங்க 
இப்படி பிடிவாதம்‌ பிடிக்கிறதுல நியாயம்‌ இல்ல”. 

“நீங்க சொல்ற அதிகாரிங்க, மனச்சாட்சி 
இல்லாதவங்க. மக்கள்‌ வி6ராதிந்க. இப்போகூட, எனக்குக்‌ 
கிடைக்கிற ஒய்வுத்‌ ததொகை மக்களோட வரிப்பணத்துல 
இருத்துதான்‌ வருது. இதனால எல்லா மக்களும எனக்கு 


௫ ௪ 9 
வேண்டியவங்க . 


164 * ஈச்சம்மபாய்‌ 





“நிறுத்துங்க மாமா! உங்களால முடியுமா... முடியாதா... 


“முடியாது என்கிறத இதுக்குமேல எப்படி 
மாப்பிள்ளை சொல்றது?” 

“எ.ப்படியும்‌ சொல்லுங்க. ஆனா மாப்பிள்ளன்னு 
மட்டும்‌ சொல்லாதீங்க”. 

பழனிச்சாமி, லேசாய்‌ ஆடித்தான்‌ போனார்‌. சிறிது 
தொலைவில்‌ நின்ற மனைஷியையும்‌, அவளை முண்டியடித்து 
மூண்னால்‌ வந்து நின்ற மகளையும்‌ பார்த்தார்‌. தாய்க்காரி 
கையெடுத்துக்‌ கும்பிடுகிறாள்‌. மகள்காரியோ தாயின்‌ 
கும்பிட்டக்‌ கைகளை, தனது கைக்குள்‌ இழுத்துப்‌ பிடித்து 
மறைக்கிறாள்‌. வலது கரத்தை கீ$ழ கொண்டுமபாய்‌ துடுப்பு 
விடுவதுபோல்‌ அதை ம6மல்தோக்கி கொண்டு பாகிறாள்‌. 
“அவங்க கிடக்காங்க... விட்டுத்தள்ளுங்க...” 


பழனிச்சாமி, மகளை தாயாகப்‌ பார்க்கிறார்‌. 
ஆசிரியையாய்‌ அனுமானிக்கிறார்‌. அவருள்‌ பழைய கல்லூரி! 
மாணவன்‌ கிளர்ந்தெழுகிறான்‌. ம போராளித்‌ துறவி 
கூளுரைக்கிறான்‌. எதை இழந்தாலும்‌ மணிதத்‌ தன்மையை 
இழக்க விரும்பாத மாவீரனாய்‌ ஆூவேசிக்கிறான்‌. வெற்றி 
பெறுவது மட்டுமல்ல சாதனை... / வற்றி /பறாமல்‌ இருப்பதும்‌ 
ஒரு சாதனைதான்‌ என்று பெபெருமிதப்‌ படுகிறான்‌. அந்தப்‌ 
பெருமிதம்‌ .மகளைப்‌ பார்க்கப்‌ பார்க்கக்‌ கூடுகிறது. 

பழனிச்சாமி, அவர்களைப்‌ போகலாம்‌ என்பதுடூபால்‌ 
பார்க்கிறார்‌. உடனே அதுவரை மேபேசாத மூன்றாவது மனிதர்‌, 
“இது தேறாத கேஸுன்னு அ.ப்ப£வச்‌ சொன்னன்‌. 
கேட்டீங்களா? வாங்கப்பா. நம்ம சாதியில ௮.ஏ.எஸ்‌ அதிகாரிங்க 
குறைவா... என்ன -- கிறுக்கன்கிட்டல்லாம்‌ வரப்படாது.ப்பா”. 
என்று சொன்னபடியே, அவர்களின்‌ முதுகுகளைத்‌ தள்ளுகிறார்‌. 


௬. சமுத்திரம்‌ ந 1 





ஆவேசமாகப்‌ மீபசத்துடித்த புனிதாவை, பழனிச்சாமி 
கையமர்த்துகிறார்‌. அதற்குள்‌, வேண்டிவந்த விருந்தாளிகள்‌, 
வேண்டாதவர்களாய்‌ வெளியேறப்‌ போகிறார்கள்‌. பழனிச்சாமி 
ேகோபப்படாமலும்‌, புன்னகைக்காமலும்‌, அவர்களுக்கு ஒரு 
வேண்டுகோள்‌ விடுக்கிறார்‌. 

“இத்தப்‌ பிணமாலையை எடுத்துக்கிட்டுப்‌ போங்க. 
இதுல இருக்கிற ஒவ்வொரு. இதழும்‌, துண்டிக்கப்பட்ட ஒரு 
மனிதத்‌ தலையாய்‌ எனக்குத்‌ தோணுது. இதனோட நிறம்‌ மனித 
ரத்தக்‌ கசிவாத்‌ தெரியுது. தயவு செய்து எடுத்துட்டுப்‌ போங்க” 

ஆனாலும்‌ அவர்கள்‌, புதுமாலை வாங்கிக்‌ 
கொள்ளலாம்‌ என்று தினைத்ததுபபோல்‌ திரும்பிப்‌ டீரர்க்காமலலே 
நடக்கிறார்கள்‌. 












ஆனந்த விகூடண்‌ - தோல்னிஸிஸல்‌ கவொற்றி 
எண்று ௬லைய்பிஸல்‌, 75-13-8966 இதழில்‌ 
யாரதியாசின்‌ புதிய ஆத்திச்சூடி ௬௮யாமிர 
யிரகறாகாானாதூ. (தண்மை இழுவேோல்‌) 


பாசக கணக்கு 


ராமையா, தண்ணீர்‌ புரை£யற, “மூக்கும்‌ முழியுமாக'' 
திண்டாடினார்‌. அதற்குக்‌ காரணமான அவரது மனைவியோ, 
அவர்‌ காதுகளில்‌, நீர்த்துளிகள்‌, அந்தக்காலத்து கடுக்கன்கள்‌ 
மாதிரி மின்னுவதை ரசித்துப்‌ பார்த்தமபாது அவருக்கு 
கோபமும்‌ புரை$யேறியது. ஆத்திரமாக ஏதோ பசப்‌&போனார்‌. 
இதனால்‌ அவர்‌ வாய்‌ குளமாகி, பற்கள்‌ மதகுகளாகி, உதடுகள்‌ 
நீர்‌ கசியும்‌ கால்வாயானதுதான்‌ மிச்சம்‌. அவர்‌ தண்ணீர்‌ 
குடிக்கும்பேோர£தோா “இவள்‌ ெவெஜ்றிலையை குதப்பும்‌போாதோ 
எந்தப்‌ பேச்சும்‌ வைத்துக்‌ கொண்டால்‌, கணவர்‌, '6/பர்ரா ச்சட்டம்‌ 
மீறப்பட்டது போல்‌ குதிப்பார்‌ எண்பது தரித்தும்‌ அந்தம்மா 
அந்தச்‌ செய்தியைச்‌ சொல்லிவிட்டாள்‌. அவர்‌ வந்ததும்‌, 
வராததுமாக ஒரு செம்புத்‌ தண்ணீரை, அவர்‌ கையில்‌ இவள்‌ 
திணிக்க, அதை அவர்‌ வாயில்‌ பொருத்தியபோது, மருது டெலி 
பான்‌ செய்த செய்தியை. "சொல்லியிருக்கக்‌ கூடாதுதான்‌. 
ஆனாலும்‌ ஆர்வக்கோளாறில்‌ சொல்லிவிட்டதால்‌, அவரது 
அய்ம்புலன்களும்‌ கோளாறாகிவிட்டன. அதற்குப்‌ பிராயச்சித்தமாக 
மிருதங்கத்தைச்‌ சரிபார்ப்பது போல்‌, அவரது தலையைதீ 
தட்டியும்‌, குட்டியும்‌, தடவியும்‌ சமாதானம்‌ சொன்னாள்‌: 

“ஒங்க பையன்‌ உங்கள நினைக்கான்‌... அதனாலதான்‌ 
புரையேறிட்டு.... 

ராமையா வாய்க்குள்‌ தேங்கிய தண்ணீரை, ஜன்னல்‌ 
கம்பிகளின்‌ இடை(6வளியில்‌ ஊ(ுருவ விட்டபோது, அவர்‌ 
தண்னிடம்‌ பேசப்போவதாகத்தான்‌ அந்தம்மா நினைத்தாள்‌. 


௬. சமுத்திரம்‌ ௬ 16 





ஆனால்‌ அவரா 6பண்ட்க்குள்‌ கிடந்த உடம்பை லுங்கிக்குள்‌ 
மாற்றிக்‌ கொண்டு கட்டில்‌ சட்டத்தில்‌ தலைபோட்டு! சுவரில்‌ 
தலை சாய்த்தபோது, அத்தம்மாவுக்கும்‌ கோபம்‌ கரையேறியது. 
முன்‌ தலையில்‌' நரையயேறிய முடியை இழுத்துப்‌ பிடித்துக்‌ 
சகொண்டூட கேட்டாள்‌: 

“வாராவாரம்‌ டெலி$ீபான்ல பேசுற மருது, இரு மாசமா 
பேசலியேன்னு நாண்‌ துடித்தது மாதிரி, நீங்களும்‌ தவித்து 
இருப்பீங்கன்னு நினைச்சது எவ்வளவு பெரிய தப்பாப்போச்ச... 
அம்மிக்கல்‌ மாதிரி அப்படியே கிடக்கீங்க... ஆனாலும்‌ இவ்வளவு 
ஆங்காரம்‌ ஆகாதுப்பா.” 

ராமையா, அவள்‌ பக்கமாய்‌ முகத்தை நிமிர்த்திக்க்கொண்டடே 
கேட்டார்‌: 

“நாண்‌ இருக்காத தரத்தைப்‌ பார்த்து ஒங்கிட்ட மட்டும்‌ 
பேசுறான்‌... இதுல ஒனக்கும்‌ சந்தோஷம்‌...” 

“ஒங்களுக்கு கொஞ்சமாவது ஒர இது இருக்குதா... இதந்த 
மெட்ராசுல மத்தியானம்‌ என்கிறது, அமெரிக்காவுல ராத்திரி... 
ஒ.ங்ககிட்ட அவன்‌ பேசணுமுன்னா, அவன்‌ தடுராத்திரியில 
எழுந்திரிக்கணும்‌...” 

சர்‌] அவன்‌ தரக்கம்‌ /கட வேண்டாம்‌... 

ராமையா, மனைவியை நதோக்கிய முகத்தை மறுபுறமாய்த்‌ 
திருப்பிக்‌ கொண்டார்‌. ஆனாலும்‌ அந்தம்மா, மகனுடன்‌ பேபேசிய 
விபரங்களை, சுருக்கிச்‌ சொன்னாள்‌: 

'புனிவர்சிட்டி பசங்களோட பைக்காரா நீர்வீழ்ச்சியை, 
பார்க்கப்‌ போனானாம்‌. அப்புறம்‌ கனடா போனானாம்‌. அதனால 


தான்‌ நம்ம கூட 6£பச முடியலியாம்‌. ஒரு கார்‌ வாங்கிட்டானாம்‌. 


166 * ஈச்சல்பாய்‌ 





இரண்டாயிரம்‌ டாலராம்‌... கேக்கறதுக்கு எவ்வளவு சநீதோஷமா 
இருக்கு தெரியுமா!...' 


அசைவற்றுக்‌ கிடந்த ராமையா, கட்டிலில்‌ இருந்து துள்ளிக்‌ 
குதித்தார்‌... சிறிது திகைப்படைந்தவர்பபோல்‌ கண்களை 
துரத்தியவர்‌, பின்னர்‌ தலை நோகாமல்‌ அடித்துக்‌ கொண்டார்‌. 
அரதந்தம்மாவை பகையாளிப்‌ பார்வையாய்‌ பார்த்தபடியே 


கத்தினார்‌: 


'வீட்டு நிலைமை தெரியாத ஒரு தறுதலைப்‌ பிள்ளையை 
பெத்துட்டு, அப்படிப்‌ பெற்றதை சாதனையா 6வற 
சொல்றியா... இரண்டாயிரம்‌ டாலர்ன்னா எழுபதாயிரம்‌ ரூபா... 
இவனுக்கு விசா கட்டணத்துக்கும்‌, இண்சூரன்ஸ்‌ 
தொகைக்குமுன்னு எங்க ஆபீஸ்‌ பியூன்‌ மதவராஜன்கிட்ட 
கடனா வாங்கிமீனேன்‌ பாரு... இருபதாயிரம்‌ ரூபா... இவரு 
அிமறிக்க படிப்புக்கு, பேங்கில கடன்‌ வாங்க, பழைய வீட்டு! 
லோன்‌... அடைக்கிறதுக்காக மளிகைக்கடை அண்ணாசச்சிகிட்ட 
வாங்கினேன்‌ பாரு முப்பதாயிரம்‌ ரூபா... அப்புறம்‌ இவருக்கு 
தட்டு முட்டுச்‌ சாமான்கள வாங்கிறதுக்காக, எண்டீனாட படிச்ச 
ராமசுப்புகிட்ட வாங்கினேன்‌ பாரு ஏழாயிரம்‌ ரூபா... இந்தக்‌ 
கடன்கள எவன்‌ அடைக்கிறது... எப்போ அடைக்கிறது... என்‌ 
வாய்‌ மொழியையே சட்டமா தினைச்சு, என்‌ தாணயத்தை 
மட்டுமம தம்.பிக்‌ கொடுத்த கடன்கள்‌, அவங்களுக்கு மஞ்சக்‌ 
கழுதாகி கொடுக்கச்‌ சொல்றியா... 

'ஒங்க நிலைமை புரியுது... ஆனா அவன்‌ நிலைமையும்‌ 
நினைச்சுப்‌ பாருங்க... அத்த ஊர்ல கார்‌ இல்லாம, எங்கேயும்‌ 
போக முடியாதாம்‌... பஸ்கள்‌ ரொம்பக்‌ குறைச்சலாம்‌...' 


அத அமைரிக்காவில நம்ம பையன்களும்‌ பொண்ணுகளும்‌ 
'6பப்பர்‌' போட்டும்‌... '8ப.பி சிட்டிங்‌' செய்தும்‌ பிழைப்பு நடத்தி 


௬. சமுத்திரம்‌ ௯ 19 





படிக்கத்தான்‌ செய்றாங்க... இவ்வளவுக்கும்‌ அவங்க, ஒன்‌ மகன்‌ 
மாதிரி, 'ஐ.ஐ.டி.க்கு ஒட்ட சைக்கிள்ல போன ப௫ங்க இல்ல... 
இந்த ஊர்ல டூமாட்டார்‌ பைக்கில போயிட்டு), அந்த ஊர்ல 
பேப்பர்‌ விற்காங்க... நம்ம லவிதா மகன்‌ சேகர்‌ இருக்கான்‌ பாரு... 
'ஊரு பிள்ளைங்கள தலையில தூக்கிக்‌ கொண்டாடுங்க... 
ஒங்க பிள்ளைய கால்ல போட்டு மிதிநங்க... நல்ல தகப்பன்‌...' 


'பிள்ளை பெருச£ானால்‌, புருஷனை, பெண்ட்டாட்டி மதிக்க 
மாட்டாள்னு சங்கரசுப்பு சொன்னது சரியாத்தான்‌ இருக்கு... 
அவளுக்காக நான்பட்ட கடன அடைக்க வழி சொல்லிட்டு), 
அப்புறம்‌ ஒம்‌ மகன்‌ கார்‌ வாங்கின பெருமையை, நீ /ிதருபூரா - 
தம்பட்டம்‌ அடிக்கலாம்‌... அமெரிக்கா... பொல்லாத அமமெறிக்கா... 
நம்ம வரிப்பணத்துல படிக்கிற பசங்க அத்தனை பபரும்‌ 
இப்படி சுயதலமா வெளிநாடு! போனால்‌, நாடு உருப்படுமா, 
இல்ல வீடு உருப்படுமா. . 

'ஏன்‌ இப்படி கத்துறீங்க... அக்கம்பக்கத்துல எட்டிப்‌ 
பாக்காங்க... ஏன்‌ இப்படி பம்‌... 

'கோதை... கொஞ்சம்‌ வெளியில போறியா... 


கோதையம்மா, உடனடியாய்‌ வெளியேறினாள்‌. அவர்‌ 
கோபத்தின்‌ உச்சிக்குப்‌ போகும்போது, அவர்‌ அங்கிருந்து 
உதிர்க்கும்‌ உயர்ந்தபட்ச வார்த்தைகள்‌ இவை என்பதை 
உணர்ந்தவள்‌ போனான்‌... அப்படி போகாவிட்டால்‌, இவர்‌ 
போய்விடுவார்‌... அ.ப்புறம்‌ எப்போ வருவாரா... எப்படி 
வருவாரா... 

என்றாலும்‌, கோதையம்மா, அ.நீத அறையில்‌ இருந்து, 
சாதாரணமாய்‌ வெளியேறாமல்‌ வெளிநடப்பு செய்கிறவள்போல்‌ 


போபோனாள்‌... 


170 * ஈச்சம்பரய்‌ 





முன்பெல்லாம்‌ இப்படி வெளியேறும்போது, 'நாண்‌ ஏதும்‌ 
தப்பு செய்திட்டடேனோ' என்று: குழம்புகிறவள்‌, இப்போது உச்சி? 
மூதல்‌ மூக்கு வரை குழப்பத்திற்குப்‌ பதிலாக, கோபத்தை 
ரெப்பிக்‌ கொண்டு சமையலறைக்குள்‌ வந்துவிட்டாள்‌. சிறிது 
ேேநே. ரம்‌ சுவாமி விவேகானந்தர்‌ மாதிர்‌ கைகளைக்‌ கட்டிக்‌ 
கொண்டு ஒர சமயத்தில்‌ தூரத்துப்‌ பார்வையாகவும்‌, கிட்டப்‌ 
பார்வையாகவும்‌, கண்களை மாற்றிக்‌ கொண்டு! அசைவற்று 
நின்றாள்‌... சிறிது ேரம்தான்‌... பிறகு முறுக்கி வைத்த உடம்பை, 
ிதகிழ்வாக்கியபடிய, தனக்‌ேக. கேட்காத குரலில்‌ 
முணுமுணுத்தாள்‌... 

'சொந்த மகன்‌, சுய சம்பாத்தியத்துல கார்‌ வாங்கினது 
பொறுக்காத இவருல்லாம்‌ ஒரு அப்பாவா... படித்த குடும்பத்துல 
பிறந்திருந்தா கா€ராட அருமை தெரியும்‌... கழுதைக்கு 
தெரியுமா... சீ... அப்படியெல்லாம்‌ ஒப்பிடக்‌ கூடாது. ஆனாலும்‌ 
தற்குறி குடும்பத்துல பிறந்த மனுஷன்‌ கார்‌ வாங்குறது கண்டு? 
அரண்டு? போவது சகஜம்தான்‌... இருபத்தைந்து வருடத்துக்கு 
முன்னால மாமனார்‌ வாங்கிக்‌ கொடுத்த சைக்கிளையே மாற்ற 
முடியாத மனுசனுக்கு, கார்‌ என்கிறது பெரிய விசயம்தான்‌. 
வாடகைக்‌ கார்லகூட ஏறாத வம்சத்துக்கு கட்டவண்டி புத்திதான்‌ 
இருக்கும்‌... தவமிருந்து பத்த எம்‌.பிள்ளைக்கு இவரே கண்ணு 
ோபோட்டுடுிவார்‌ 6போாலுக்கே...' 

கோதையம்மா, பழைய சாம்பாரை சூடேற்றாமல்‌, பழைய 


நினைவைச்‌ சூடற்றிக்‌ கொண்டாள்‌. 


வீட்டிலிருந்து, கால்களுக்கு இருமல்‌ எடுத்தது போல்‌ 
லொக்கு, லொக்கு என்று தடத்து, அந்தக்‌ காலத்து டபிள்‌ விசில்‌ 
பஸ்களில்‌ தொநங்கியபடியே இவர்‌ செகரட்டடோரி0யட்டில்‌ ஒரு 
லோலுபட்ட ம வலைக்கு 6பானது, அந்தம்மா மனதில்‌ கருப்பு, 


௬. சமுத்திரம்‌ ப ந 1 


சிகப்பு படமாக விழுந்தது... அதில்‌ அவர்‌ லெவலுக்கு பேரிய 
இடத்துப்‌ பெண்ணான தன்னை அளவுக்கு மீறிய பண்பாடு? 
உள்ளவளாகவும்‌, இவரை அத .விகிதாச்சார.த்தில்‌ 
காட்டானாகவும்‌ எடிட்‌ செய்து கொண்டாள்‌. அப்புறம்‌ பத்து 
வருடமாக பிள்ளையில்லாத இடைவேளை; இதற்குள்‌ இத்த 
மன்மதருக்கு அடுத்த கல்யாணம்‌ பேசிய மாமனார்‌... மாமியார்‌... 
அவர்களிடமிருந்து தன்னை தற்காக்க வீட்டில்‌ ஒரு சின்ன 
அறையை பூஜையறையாக ஆக்கியது... அப்படியும்‌ பிள்ளை 
பிறக்காததால்‌ மருந்தீஸ்வரர்‌ 2கா.விலில்‌ . மண்சோறு 
சாப்பிட்டது... அம்மா சண்ணதி முன்னால்‌ நூற்றுக்கணக்கான 
ஆண்‌ டுகளாய்க்‌ குவியலாய்‌ இருக்கும்‌ மண்ணில்‌ சில 
துகள்களை புறங்கைகட்டி குனிய முடியாமல்‌ குனிந்து உண்டது... 
இவர்‌ அ.ந்தக்‌ கோவில்‌ பக்கமீம தலைகாட்டாதது... அப்புறம்‌ மகள்‌ 
பிறந்தது... இதனால்‌ மாமனாரும்‌, மாமியாரும்‌ .ஒட்டிக்கு 
ரெட்டியாய்‌ திட்டியது... மீண்டும்‌ மனமுடைந்து அமத 
கோவிலில்‌ அங்கப்பிரதட்சணம்‌ செய்தது... அடுத்த: ஆண்ட 
ஆண்‌ குழந்தை பிறந்தது... அவனுக்கு. மருந்தீஸ்வரர்‌ 
நினைவாய்‌ பேர்‌ வச்சது... கர்நாடகப்‌ பேராய்‌ வைக்கிறிமயன்னு 
இவரு கிளப்‌ டான்ஸ்‌ ஆடுனது.. 'என்‌ பேரை ஏன்‌ 
வைக்கலேன்னு மாமனார்‌ உதிரமாடன்‌ குதியாய்க்‌ குதித்தது... 
பிள்ளைகள்‌ பெரியவர்கள்‌ ஆகிக்கொண்டு? வந்தது... இவரு 
ஒவ்வொரு பிள்ளைக்கும்‌ ஒரு பிரமோசன்‌ வீதம்‌ இரண்டு 


பிரமோசன்‌ வாங்கினது... மாமானார்‌, மாமியார்‌ மண்டையைப்‌ 





போட்டது... 
கோதையம்மாவின்‌ மனதிற்குள்‌, கருப்பு வெள்ளையாகவும்‌, 
பிறகு கோவாக்‌ கலரிலும்‌ ஒடிய நினைவுப்படம்‌ திடீரென்று 


வண்ணப்படமானது. 


173: * ஈச்சல்பாய்‌ 





மகள்‌ அம்பிகாவை நல்லபடியாய்‌ கரை சேர்த்த, வீடியோ 
சாட்சியான திருமணக்‌ காட்சிகள்‌... அ௮(/த்த மறுவாரம்‌ மருது 
தன்னைக்‌ கட்டிப்‌ பிடித்துக்கொண்டட ஜி.ஆர்‌.ஏ... என்கிற 
தலையைச்‌ சுற்றுகிற பரீட்சையில்‌ ஆசியாவிலே ஏழாவது 
இடத்தில்‌ தான்‌ வத்திருப்பதை தெரிவித்தபோது ஏற்பட்ட, 
ன்ற பொழமுதினிலும்‌, பெறிதுவத்த ஆனந்தக்காட்சி... பிறகு, 
'ேகம்பஸ்‌ இண்டர்வியூவில கிடைத்த பத்தாயிரம்‌ ரூபாய்‌ 
பேவேலையில சே... அமெரிக்காவில போய்‌ எம்‌.எஸ்‌. படிக்க 
பேவேண்டியதில்லே' என்று இவரு குதியாய்க்‌ குதித்த 
வில்லத்தனமான காட்சிகள்‌... இதையடுத்து மருது நடத்திய 
உண்ணாவிரதப்‌ பேபோராட்டம்‌... எப்படியோ இத்தக்‌ 
குறுக்குத்தெரு மருது, அமரிக்க மருதாக புறப்பட்ட பிரிவுக்‌ 
காட்சி. அவன்‌ போய்ச்‌ சேர்த்த உடனேயே அவனுக்காக டீச்சிங்‌ 
அஸைன்‌மன்ட்‌ காத்திருந்ததாய்‌ மருது டெலிபோனில்‌ 
சொல்லும்போது ஏற்பட்ட புளகாங்கிதம்‌... இப்போது அவன்‌ 
கார்‌ வாங்கியதைக்‌ கேள்விப்பட்ட பரமானத்தம்‌... இதா மருது 
கழுத்தில்‌ டை கட்டி, வெள்ளைக்காரன்‌ மாதிரி உடம்பை லேசாய்‌ 
சாய்த்து, கார்‌ கதவைத்‌ திறந்து இருக்கையில்‌ உட்கார்ந்தபடியே 
ஏம்தா ஒரு தூக்கலான இடத்தில்‌ நிற்கும்‌ நண்பர்களைப்‌ 
பார்த்து கையாட்டுகிறான்‌... 

கோதையம்மா, அந்த நண்பர்‌ குழுவில்‌ இருந்த ரெண்டு 
பெண்களை எடிட்‌ செய்தபடிய, மகன்‌ காரை இட்டும்‌ 
கண்கொள்ளாக்‌ காட்சியை ரசித்தாள்‌... 'பாத்து இட்டு டா என்‌ 
ராசா' என்று தன்னை அறியாமலேயே முணுமுணுத்தாள்‌. 

கோதையம்மாவின்‌ மனப்படம்‌, ஒரு இருமல்‌ சத்தத்தால்‌ 
அறுந்தது... பக்கத்தறையில்‌ அத்த மனுசன்‌, 'ஒரு தடவை 
இருமிவிட்டுப்‌ போகாமல்‌, 67தாடர்‌ இருமலை மேற்கொண்டார்‌... 


௬. சமுத்திரம்‌ ப * 173 


அவளுக்கும்‌ புரிந்துவிட்டது... அவளோடு? 'மீ' போடும்‌ 
போதெல்லாம்‌. 'வயிறு பசிக்குது, சோறு கொண்டு? வா்‌ என்று 
சொல்லாமல்‌ சொல்லும்‌, கள்ளத்தனமான இருமல்‌... 





அவருக்குக்‌ காபி கொடுக்காததும்‌, அந்தம்மாவுக்கு 
உறைத்தது... இப்போது போய்க்‌ கொடுத்தால்‌, எகிறுவார்‌... 
ஆகையால்‌ கேஸ்‌ அடுப்பை ஒளிமயமாக்கினாள்‌... மிக்ஸியை 
தட்டி விட்டாள்‌... பருப்பைக்‌ கடைந்தாள்‌... முட்டையை 
உடைத்தாள்‌... பாத்திரங்களைக்‌ கழுவினாள்‌... அரை மணி 
நேரத்திற்குள்‌ எல்லாவற்றையும்‌ முடித்துவிட்டு, சாப்பாட்டு! 
டமசைக்கு தட்டையும்‌, இதர வகையறாக்களையும்‌ 
கொண்டுவந்ீதுவிட்டு, அவர்‌ இருந்த அறைக்குள்‌ பானாள்‌. 
ராமையா குப்புறக்‌ கிடந்தார்‌... இரண்டு" கைகளையும்‌ விரித்துப்‌ 
போட்டு வேணுமானால்‌ ஆணியடித்துக்‌ கொள்‌ என்கிற மாதிர்‌! 
ஆடாமல்‌ அசையாமல்‌ கிடந்தார்‌... கோதையம்மா உரக்கக்‌ 
கூவினாள்‌... 

பெத்த மனம்‌ பித்து. பிள்ளை மனம்‌ சல்லுண்னு' சொல்வாக... 
ஆனா இந்த வீட்டுல பாதி உல்ட்டா... சரி சாப்‌பிட வாங்க... 
சூடு ஆறிடும்‌... 


ராமையா, கட்டிலிலிருந்து மீண்டும்‌ துள்ளிக்‌ குதித்தார்‌... 
அவள்‌ சுண்களை விரலை ஆட்டாத குறையாக, கிட்ட 
போனார்‌... பின்னர்‌ அந்த அறையில்‌ குறுக்கும்‌ தெடுக்குமாய்‌ 
சுற்றிச்‌ குற்றி வந்தார்‌... அவ்வப்போது நின்று நின்று, அந்தம்மா 
ிெதெருங்கி தெருங்கி அடங்காச்‌ சினத்மீதாடு£ம்‌, ஆற்ற முடியாத 
சுய பறிதாபத்தோடும்‌, அவற்றிற்கேற்ப, ஏற்ற இறக்கமான 
குரலோடுிம்‌, பொரிந்து தள்ளினார்‌... 

“கடனைக்‌ கேட்க கூச்சப்பட்டு]... அதேசமயம்‌ என்னைப்‌ 
பாத்து கையை இதெறிக்கானே... எங்க ஆபீஸ்‌ பியூன்‌ தேவராஜன்‌... 


174 3 ஈச்சம்பாய்‌ 





அவன்‌. என்‌ கழுத்த ெெறிக்கணும்‌ என்கிறியா... கூட்டம்‌ நகராம 
இருக்க, எல்லார்கிட்டயும்‌ காச வாங்கி கல்லாவில்‌ போட்டுட்டு, 
அப்புறம்‌ என்ன சரக்குன்னு கேட்கிற... கறார்‌ பேர்வழியான 
மளிகைக்‌ கடை ௮ண்ணாசச்சி என்‌ கழுத்துல துண்டைப்ூேபாட்டு 
இழுக்கணும்கிறியா... எல்லாவற்றிற்கும்‌ மலாய்‌, நான்‌ 
தேர்மையானவன்னு என்‌ மனகில ஒரு 6/பருமிதம்‌ இருக்கு£த... 
அது ஒரேயடியாய்‌ ஒடிப்‌ போயிரணும்‌ என்கிறியா... நூறு டாலர்‌ 
மிச்சம்‌ படுத்தி (இருக்கான்னு நீ கிரிக்கெட்‌ ஸ்கோர்‌ மாதிரி 
சொன்னபோது, மொத்தமா அனுப்பப்‌ போறான்‌... வாக்குத்‌ 
தவறாம வாங்குன கடன அடைச்சுடலாம்முன்னு, நினைச்ச 
என்னன ஒூரடியாய்‌ தாக்‌ அவுட்‌ செய்திட்டானே....” 

மேற்கொண்டு பேசமுடியமல்‌, ஆத்திரம்‌ நாக்கை அடைக்க, 
ஆவேசம்‌ தொண்டையை இழுக்க, அல்மீலாகல்பலோலப்பட்ட 
ராமையா, '8மஜையிலிருந்த ஒரு கவரை எடுத்து, தரையில்‌ 
வீசப்‌ போனார்‌. நீளவாகு கவரின்‌ அடிவாரத்தில்‌ வீட்டுக்கதவு 
மாதிரி, ஜிகினா காகிதத்திற்குள்‌, அவரது அமைப்‌ பையனின்‌ 
பெயரும்‌, முகவரியும்‌ எழுதப்பட்டிருந்தது... இரண்டு 
கைகளையும்‌ தலையில்‌ வைத்தபடி, மோசம்‌ போயிட்டே! 
மாசம்‌ போயிட்டடன!... என்றார்‌... பிறகு மீண்டும்‌ 
ஆூவசியாகி, ஏழுத்தார்‌... அந்தக்‌ கவருக்குள்‌ இருத்த 
காகிதத்தை, கோதையம்மா.வின்‌ முகத்திற்கு முன்னே 
நீட்டியபடியே கத்தினார்‌... 

“இதா பாத்தியா... பேங்க்‌ கடனுக்காக இவருக்கு எடுத்த 
ஆறு லெட்ச ரூபா இன்சூரன்ஸ்க்கு பிரீமியம்‌ கட்டச்‌ சொல்லி 
வத்திருக்கிற ஆறாயிரம்‌ ரூபாய்‌ தோட்டிீஸ்‌... உனக்கு 
தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால்‌ சொல்லு... அவங்ககிட்ட 
கையேத்துகிறேண்‌... அதுலே. மிச்சம்‌ இருந்தால்‌, ஒம்‌ பையன்‌ 


தந்தம்‌ அ 175 


காருக்கு சீன்‌ போட்டு” அலங்கரிக்க அவனுக்கே அனுப்பலாம்‌... 
எல்லாம்‌ நீ கொடுத்த இளக்காரம்‌... இங்க கிடைக்கிற பத்தாயிரம்‌ 
ரூபாய்‌ வேலையில சேருடான்னு நீ. எப்பவாவது சொல்லி 
இருக்கியா... கடைசில, நான்தான்‌ அனாதையா போயிட்டேன்‌... 
ேபேசாம எம்$மல கார ஏத்திக்‌ கொல்லச்‌ சொல்லு... இத்த 
இன்சூரன்ஸ்‌ பணத்த எப்படிக்‌ கட்டப்‌ போமறோம்‌:... வாங்குற 
சம்பளமே எல்லா பிடிப்புக்கும்‌, மஞ்ச மசாலா: அறிசிக்கும்‌ 
போயிடுது... இந்த ஆறாயிரம்‌ ரூபாய்க்கு எங்க போறது?... 
எங்கேயாவது இடிப்‌போகப்‌ போறன்‌... இதனால. உனக்கும்‌ 
நிம்மதி... அவனுக்கும்‌ நிம்மதி...” 

ராமையா, கையிலிருந்த இன்சூரன்ஸ்‌ கடிதத்தை கிழிக்கப்‌ 
போனார்‌... கோதையம்மா அதை லாவகமாக பிடுங்கிக்‌ 
கொண்டு, அவர்‌ தோளில்‌ கை போட்டாள்‌. அவரது கட்சியின்‌ 
நியாயம்‌, அவளுக்கு புரிந்தது. அப்படிப்‌ புரியப்‌ புரிய, 
மகன்மீதிருந்த அனுதாபம்‌, கோபமாகவும்‌, கணவன்‌ .மீதிருந்த 
கோபம்‌ அனுதாபமாகவும்‌ மாறிக்‌ கொண்டிருநீதன... அவளது 
பச்சிலும்‌ இது புலப்பட்டது. 

'பயனுக்கு வீட்டு திலைமை தெரியாமப்‌ மீபாச்ேச... 
பிள்ளையா அவன்‌... சரி... சாப்பிட வாங்க... எதுக்கும்‌ இரு வழி 
பிறக்கும்‌... காலையில பேசிக்கலாம்‌... சரி! சாப்பிடவாங்க... 


“நான்‌, இனி£மல்‌ இந்த வீட்டுல சாப்பிடணுமுன்னா, நீ 
ஒரு, வாக்குக்‌ கொடுக்கணும்‌... 

“சொல்லுங்க... நீங்க சாப்பிடுறதுதான்‌ எனக்கு முக்கியம்‌...” 

“அருத்த தடவை அவன்‌ டலி£போானுல 6பசம்மபாது, 
அவன்‌ வாங்குன கார வித்துட்டு), நமக்கு பணம்‌ அனுப்பச்‌ 
சொல்லு... சொல்வியா...' சொல்லுவியா...” 


17% ** ஈச்சம்பாய்‌ 


கோதையம்மா கைகளை நெறித்தாள்‌... கண்களை 
இறுக்கினாள்‌... கண்ணாடி பி£ரமுக்குள்‌ சுருங்கிப்‌ போன 
படம்போல, வலுவான எலும்புக்‌ கூட்டிற்குள்‌ சதையற்ற உடம்பு 
அங்குமிங்குமாய்‌ ஆடியது... அவள்‌ பசாமல்‌ நின்றாள்‌... உடனே 
ராமையா மீண்டும்‌ கட்டிலில்‌ ஏறி, குப்புறப்‌ படுக்கப்‌ போனார்‌... 
கோதையம்மா அவர்‌ மார்பில்‌, கரங்களை அணையாய்ப்‌ 
போட்டு, அவரை சரியாய்‌ உட்கார வைத்தபடியே, "சரிப்பா... 
எப்படியோ மனச கல்லாக்கிக்கிட்டு) சொல்லிடு?6றன்‌... அப்படிப்‌ 
பாக்காதிக... அவன்‌ செய்ததும்‌ நியாயமில்லை” என்றாள்‌... 


ராமையா சாப்பிடுவதற்கு ஆயத்தமாய்‌ எழுந்தார்‌... மனைவி 
வாக்குக்‌ கொடுத்துவிட்டாள்‌... அதை நிறைவேற்றிவிடுவாள்‌ 
சன்ற தம்பிக்கை திருப்தியுடன்‌ அடம்பிடித்து வற்றி கண்ட 
குழந்தைபோல்‌ எழுந்தார்‌... அதற்குள்‌ டெலிபோன்‌ சத்தம்‌... 
மகோதையம்மாதான்‌ எடுத்தாள்‌... 


“ஹூலா, மருதுவா... மத்தியானம்தானடா பேசுன... என்னடா 
நீ... எப்ப வேணும்னாலும்‌ பேசலாம்‌... யார்‌ வாரது... பஞ்சாப்‌ 
பிள்ளயானாலும்‌ அவன்‌ என்‌ பிள்ளைதான்‌... ரண்டு? நாள்‌ 
எண்ன... எவ்வளவு நாள்‌ வேணுமுன்னாலும்‌ இருக்கட்டும்‌... 
அவன்கிட்ட உனக்கு ., ஏதாவது சகொடுத்தனுப்பணுமா... 
அப்பாவா... இருக்‌... இருக்கார்‌... கொடுக்கேன்‌... கொடு?க்கேன்‌... 
அப்பாகிட்ட பேசிட்டு போனை வச்சுடா$த... ஒரு முக்கியமான 


விசயமா உன்கிட்ட நான்‌ பேசணும்‌... 


கோதையம்மா நீட்டிய டெலிபோனை, ஒரு பயில்வான்‌, 
கர்லாக்‌ கட்டையை எடுப்பதுபோல்‌ ராமையா எடுத்தார்‌... 
ஆத்திரத்தில்‌ டெலிபோன்‌ குமிழை, திருதராஷ்டிரன்‌ வீமன்‌ 
சிலையைப்‌ பிடித்ததுபோல்‌ பிடித்தபடிய, ஏகத்தாளமான 
குரவில்‌ கேட்டார்‌: 


௬. சமுத்திரம்‌ * 177 





“சொல்டா... அதான்‌ நீ கார்‌ வாங்கின மகிமையை ஒங்க 
அம்மா சொல்லிட்டா... சரி... என்ன்‌ சொல்ற; நீ ஒருத்தன்‌... 
அதுக்கு நீ இங்க வரணும்‌... இல்லாட்டா நாங்க அங்க வரணும்‌... 
நல்ல காரத்தானே வாங்கு... நீ பழகின பிறகு காரை ஓட்டு... 
டிசம்பர்லயா... வா... வா... இல்லல்ல கண்டிப்பா நீ வரணும்‌... 
என்னடா பெரிய மனுசன்‌ மாதிரி! 0பசுற... வாங்குன கடனை 
எங்களுக்கு அடைக்கத்‌ தெரியாதோ... பரிசா பேசுறான்‌ பாரு 
ூபச்சு... டிசம்பர்ல கண்டிப்பா வாடா... உன்‌ முகம்‌ என்‌ 
கண்ணுக்குள்ளேோபய... சண்ணுக்குள்பளே... அழலடா... வாய்க்குள்‌ 
கொசு போயிட்டு... அதனாலதான்‌... கண்டிப்பா வந்துடு...” 


கோதையம்மா அவரை புதிராய்‌ பார்த்தபோது, ராமைய்யா 
அவள்‌ கண்களுக்குள்‌ அகப்படாமல்‌ டெலிபோன்‌ பேச்சைத்‌ 
தொடர்ந்தார்‌. 

"அதெப்டிடா... கடனை அடைக்காம இருப்பேன்‌? இன்னும்‌ 
ஒரு வருசத்திலே ரிட்டயர்டு” ஆகிடறனா... அதுல மூணு லட்ச 
ரூபா கிராஜிட்டி வருமா... இதக்காட்டி என்னோட உதவியால 
தொழில்‌ துவங்கி இருக்கானே சங்கரன்‌, அவன்கிட்ட ஒரு லட்ச 
ரூபாய்‌ கடன்‌ வாக்கி, வாங்கின கடனை எல்லாம்‌ 
அடைச்சிடுவேன்‌. அப்படியே அவன்‌ தராட்டாலும்‌, இருக்கவே 
இருக்கு... வாலண்டரி நிட்டயர்மெண்ட்‌... உனக்‌கதுக்குடா 
இத்த அதிக பிரசங்கித்தனம்‌? வார பாட்டுக்கு வந்துட்டு? போர 
பாட்டுக்கு மபா... மறந்துடாத டிசம்பர்ம்ல கண்டிப்பா 
வநீதுடணும்‌... அம்மா கிட்ட 6பசணுமா... இப்பதான்‌ அவசரமா... 
பாத்ரூமுக்கு போயிருக்காள்‌... அப்படி ஒண்ணும்‌ முக்கிய 
விஷயம்‌ எதுவும்‌ இல்லியே... சர்‌?) வச்சுடேறேண்‌...' 

ராமைய்யா ிடலிட$ீபானை வைக்க மனம்‌ இல்லாமல்‌ 


வைத்தார்‌... கோதையம்மா, அவரைப்‌ பார்த்து குறுஞ்‌ 
71. 134. 


178 ஆ எச்சம்பாய்‌ 





கிரிப்பாய்ச்‌ சிரித்தபடி... "எண்ன மாவீரரர... என்ன நடந்தது... 
எங்க பாச்சு... உங்க அதட்டல்‌? உருட்டல்‌ என்றாள்‌. 
ராமைய்யா, அவள்‌ கண்களை மீண்டும்‌ தவிர்த்து வவேறுபுறமாக 
திரும்பிக்கொண்டு" யாருக்கோ சொல்வதுபோல்‌ சொன்னார்‌. 


“நம்ம ரெண்டு பேரையும்‌... கார்ல உட்கார வைச்சு பார்க்க 
அவனுக்கு ஆசையாம்‌. டிசம்பர்க்குள்ள (இரண்டாயிரம்‌ டாலர்‌ 
சேர்த்துவிடுவானாம்‌... அ/நீத பணத்துல டிசம்பர்‌ லீவுல இங்கே 
வத்து நம்மை பார்த்துட்டு போக ஆசையாம்‌... ஆனால்‌ தமக்கு 
கடன்‌ இருக்கிறதே நினைச்சு பார்த்து மனசைக்‌ கல்லாக்கி 
பணத்தை அனுப்புவானாம்‌... செரிய புத்தரு... இதந்த 
வயசிலே$ய ஆசைய அடக்குறார்‌... பிள்ளையா வளர்த்திருக்ம்க... 
பிள்ளை.” 

“எங்க... இன்னொரு தடவை, என்னை பார்த்து தேருக்கு 
தேராய்‌ சொல்லுங்க..." 

கோதையம்மா, அந்த ஐம்பது வயது கணவரின்‌ முகத்தை, 
செல்லமாகத்‌ திருப்பினாள்‌. அப்‌6/பாழுது, அவர்‌ முதலிரவு 
கோதைேபோல்‌ நாணப்பட, இவளோ, அத இரவு 
ராமைய்யாபோல்‌ அவர்‌ முதுகை தட்டிக்‌ கொடுக்க இருவரும்‌ 
உருவம்‌ மாறாமலே உணர்வு மாறி நின்றார்கள்‌. 


- *இஙாமஸா்‌? அந௯ஸ்ட்‌ 7$$6. 


பாக்கு மரம்‌ீ 


“நீங்க சரியான பத்தாம்பசலி மடம்‌... இந்தக்‌ கம்மலை 
கழற்றி எறிஞ்சிட்டு.ப்‌ பேசாமல்‌ ரிங்‌ போடு?ங்க... டார்க்கிறதுக்கு 
அழகாய்‌ இருப்பீங்க, அதாவது இப்போ இருக்கறதைவிட...' 

அவள்‌ கோபப்பட்டவள்‌ போல, கதவுமேல்‌ போட்ட இடது 
கரத்தையும்‌, தங்க வளையல்‌ அலங்கரித்த வலது கரத்தையும்‌, 
இடுப்பில்‌ அம்புக்குறிபோல்‌ வைத்தாள்‌. பின்னர்‌ வாசலுக்கு 
வெளியே நின்றவனின்‌ முகத்தில்‌ அடிக்காத குறையாகக்‌ கதவை 
மூடுவதற்காக, தனது கரங்களை இடுப்பிலிருந்து 
விடுவித்தாள்‌. அதற்குள்‌ அவன்‌ முந்திக்‌ கொண்டான்‌. 

“நானும்‌ என்‌ ஸிஸ்டர்கிட்டடயும்‌ இதுக்கு எதிர்ப்பதமாய்ச்‌ 
சொல்லிச்‌ சொல்லிப்‌ பார்க்ேன்‌., எத்த ஸிஸ்டர்‌, அண்ணமனாட 
பச்சைக்‌ கேட்டாள்‌ - இவள்‌ மேட்கிறதுக்கு?" 

அவள்‌, இப்போது, அவனை ம6லசான சிரிப்போடு 
பார்த்தாள்‌. அப்புறம்‌ லேசாய்‌ யோசித்து முகம்‌ சுழித்தாள்‌. 
அவனா தன்‌ கருத்துக்கு உரையாசிரியனாய்‌ ஆகிவிட்டான்‌. 

“ஒங்க முகம்‌ வட்ட முகம்‌. இந்தக்‌ காதுங்கள்ல ரிங்‌ போட்டால்‌ 
ஒரு பெளர்ணமி நிலா பக்கத்துல இரண்டு! குட்டி நிலாக்கள்‌ 
வட்டமடிக்கற மாதிரி தெரியும்‌. என்னோட ஸிஸ்டர்‌ முகடீமா, 
நீண்ட முகம்‌. சும்மல்‌ மாட்ட வேண்டிய காதுல ரிங்‌ 
போட்டிருக்காள்‌. அ,தனால வளையத்துக்குள்ப்ள நுழையற 
சர்க்கஸ்‌ புலி மாதிரி தெரியறாள்‌. எவ்வளவு பெரிய ரிங்‌ 
என்கிறீங்க, அதுக்குள்ளே அவள்‌ முகத்தையே திணிச்சுடலாம்‌.” 


0 * ஈச்சம்பாவ்‌ 





அவளுக்கு, கோபமும்‌ சிரிப்பும்‌ ஒன்றாய்‌ வந்தன. கூடவே 
எச்சரிக்கை உணர்வும்‌ இயல்பாய்‌ வந்தது. சீ... இப்படியா 
ஒருத்திகிட்மீட ம பசுறது...? 

அவள்‌ மனதுக்குள்‌ மகோபமாய்த்தான்‌ “சீச்சீ கசால்லப்‌ 
ூபாகிறாள்‌. ஆனால்‌ அத்த வார்த்தைமீயர்‌ செல்லத்தன்‌மான 
சீயாகவே ஒலித்தது. 

'அடீதா மிஸ்டர்‌ சுப்பு வராரே... அவர்‌ கிட்டேயே கேட்ேன்‌.” 

அவள்‌ பதறிப்‌போனாள்‌. இதையெல்லாம்‌ அவர்கிட்ட 
சொல்லக்‌ கூடாதுங்க என்று அவனிடம்‌ சொல்லப்‌ போனாள்‌. 
பிறகு இவனிடம்‌ மட்டும்‌ இதை எப்படிச்‌ சொல்ல முடியும்‌ 
என்று யோசித்தாள்‌. அவளால்‌ ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை. 
எதிர்த்திசையில்‌ சுப்பு வந்து கொண்டிருந்தான்‌. உடனே 
இவன்‌, அவனைப்‌ பிடித்துக்‌ கொண்டான்‌. 

“ஹூலோ மிஸ்டர்‌ சுப்பு... என்ன அதிசயம்‌, ஈவினிங்‌ ஏழு 
மணிக்கு வாரவந்க நாலு மணிக்கே வந்துட்டீங்க." 


சுப்பு, அவனைப்‌ பார்த்து முக்கல்‌ முனங்கலோடு? பல்லைக்‌ 
காட்டினான்‌. அதைய பதில்‌ கேள்வியாய்‌ உருவகப்படுத்தி 
இவன்‌ பதிலளித்தான்‌. 

“நீங்க மட்டும்‌ எப்படி என்கிறீங்களா? என்‌ பிழைப்புத்தான்‌ 
“ தெரியுமே... விக்கிரமாதித்தன்‌ பிழைப்பு... ஆபீஸாறு மாதம்‌... 
டூராறு மாதம்‌. அதனால ஆபீஸ்‌ ஒர்க்‌ முடிச்சுட்டு? ரெஸ்ட்‌ 
எடுத்துக்க வந்துட்டன்‌. நாளைக்குக்‌ குல்பர்க்கா 6 பாடறன்‌. 
இருபது நாள்‌ டூர்‌. என்ன மிஸ்டர்‌ சுப்பு! ஒரு மாதிரி 
இருக்கிறாப்‌6 பால...” 


சு. சமுத்திரம்‌ 181 





சுப்பு, தன்னை£ய பார்த்துக்‌ கொண்டிருந்த மனைவியையும்‌, 
அவனையும்‌ பொதுப்படையாகப்‌ பார்த்துவிட்டு), பொதுப்‌ 
படையாகவ பதிலளித்தான்‌. 


“லேசாய்‌ பிரஷர்‌. தலை சுத்துச்சு. வந்துட்டன்‌. ஓ. க. மிஸ்டர்‌ 
அப்பாத்துரை... நான்‌ போய்‌ ரெஸ்ட்‌ எடுத்துக்கிறேன்‌." 


“ஏன்ன ஸார்‌ நீங்க. பிரஷரை ஈஸியாய்‌ எடுத்துக்கப்படாது. 
வாங்கோ... என்‌ ஆபீஸ்‌ கார்‌ இங்கேதான்‌ நிற்குது. டாக்டர்கிட்ட 
போயிட்டு? வரலாம்‌." 


சுப்பு, தர்மசங்கடமாய்‌ நின்றபோது, அவள்‌ கோபத்தோடு! 


பேசினாள்‌. 


“மொதல்ல உங்க பிரஷரைப்‌ பாருங்கோ ஸார்‌. நீங்க கத்துற 
கத்தலையும்‌ பதறுற பதறலையும்‌ பார்த்தால்‌ உங்களுக்கும்‌ 
(இவரைவிட அதிகமாகவே இருக்கும்‌... மொதல்ல நீங்கதான்‌ 
டாக்டர்கிட்ட போகணும்‌." 


அவள்‌ கணவனைக்‌ கண்டிப்புடன்‌ பார்த்தாள்‌. அவன்‌ 
உள்ளே ட€ேபோானதும்‌, கதவைத்‌ தாழிடப்‌ போனாள்‌. 
அப்பாத்துரை, தின்ற இடத்திலேய நின்று கொண்டிருத்தான்‌. 
அவள்‌ முகம்‌ தேருக்கு தேராய்க்‌ கதவோடு” சேர்ந்து 
நீண்டபோது, விலகிக்‌ கொண்டான்‌. 

உள்ளே வந்தவள்‌, கணவனின்‌ பூட்ஸ்களை எ'ுத்து ஒரு 
பக்கமாக வைத்தாள்‌. சாய்வு நாற்காலியின்‌ நுணியில்‌ 
உட்கார்ந்திரந்தவனை, ம6லசாய்ப்‌ பின்னுக்குச்‌ சாய்த்து, 
அவன்‌ நெற்றியைத்‌ தடவி விட்டாள்‌. பிறகு சமையற்‌ 
கட்டிற்குள்‌ ஒரு கையில்‌ கண்ணாடி டம்ளருடனும்‌, இன்னொரு 
கையில்‌ மாத்திரையுடனும்‌ வந்தாள்‌. அவளின்‌ இரு விரல்களும்‌ 
கண்ணாடிக்குள்‌ பிம்பங்களாய்ப்‌ பிரதிபலித்து, உள்ளே இருத்த 


18) 9 ஈச்சம்பாய்‌ 





பாதித்‌ தண்ணீருக்கு வேலி கட்டியதுமீபால்‌ இருந்தன. அவன்‌ 
தலையை இழுத்துப்‌ பிடித்து, மாத்திரையை வாயில்‌ 
போட்டுவிட்டு, டம்ளரை நீட்டினாள்‌. அவனைய பார்த்தாள்‌. 
“நீ அவரை அப்படிப்‌ பேசியிருக்கக்‌ கூடாது” என்று பேசுவார்‌ 
என்று பார்த்தாள்‌. பச வேண்டும்‌ என்று நினைத்தவள்‌ போல்‌, 
அவனையே முகத்தில்‌ குற்ற உணர்வை அழுத்தி வைத்துப்‌ 
பார்த்தாள்‌. அவனும்‌ பேசினான்‌. அப்பாத்துரையைப்‌ பற்றி 
அல்ல. 

“சந்திரா! என்னை பெபட்ரூமுக்குக்‌ கூட்டிட்டுப்‌ போ! தலை 
சுத்துது. உட்கார முடியலை... என்னை லேசாய்த்‌ தூக்குறியா?" 

“அட சுடவுேே... என்னங்க பண்ணுது... டாக்டரைக்‌ கூட்டிட்டு” 


வரட்டுிமா?...” 
“வேண்டாம்‌. நீ என்‌ பக்கத்துலயே இருக்கணும்‌...' 


அவள்‌, அவனைத்‌ தாக்கி நிறுத்தினாள்‌. அவனைத்‌ 
தோடேளோடு சாய்த்தபடி, படுக்கை அறைக்குள்‌ கூட்டிப்‌ 
போனாள்‌. அவன்‌, அவளிடமிருந்து தழுவிக்‌ கட்டிலில்‌ 
விழுந்தான்‌. பிறகு 'தலையணை தலையணை என்றான்‌. 
உடன அவள்‌ தலைமாட்டில்‌ உட்கார்த்து, அவன்‌ தலையை 
மெல்லத்‌ தூக்கித்‌ தன்‌ மடியில்‌ 6பாட்டாள்‌. அவன்‌, அவளை 
அண்ணாந்து பார்த்தான்‌. லேசாய்‌ உணர்ச்சிவசப்‌ பட்டவனாய்‌, 
கைகளை பின்னுக்குக்‌ கொண்டுபோய்‌ அவள்‌ முதுகில்‌ 
சங்கிலிப்‌பிடி போட்டான்‌. 


கால்மணி டீதரம்‌ போனது தெரியாமல்‌ போனது. 


அவன்‌, அவள்‌ முதுகில்‌ சுற்றிய கைகளை எடுக்கப்‌ 
போனடூபாது, அவள்‌ அதைத்‌ தடுத்துவிட்டாள்‌. அவனின்‌ 
இரண்டு? கைகளையும்‌ பிடித்துக்‌ கொண்டாள்‌. பிறகு கேட்டாள்‌. 


௬. சமுத்திரம்‌ 8 183 





“டாக்டர்கிட்ட போகலாமா?" 
“வேண்டாம்‌. இப்போ தேவலை. 


“இனிமேல்‌ பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ே ராத்திரி யல்லாம்‌ 
அரட்டை அடிங்கோ... அப்புறம்‌ சொல்றேன்‌... அந்த ஆள்கிட்டே 
பேசிப்‌ பேசிய ஒங்க எனர்ஜி 6வஸ்டாப்‌ போகுது... எண்ன 
மனிதரா, யாரும்‌ ஆளில்லாதபோதுகூட அவர்‌ வாய்‌ 
பேசிக்கிட்டதான்‌ இருக்குது..." 


“மற்றவங்களைப்‌ பற்றி நமக்கென்ன பச்ச...” 


“அதுவும்‌ சரிதான்‌... ஆமா... முடிவெட்டப்‌ போறதில்லையா... 
என்னை மாதிரி$ய கொண்டை வசீசுக்கப்‌ போறீங்களா?” 


அவள்‌, அவன்‌ தலையைச்‌ செல்லமாகக்‌ கோதிவிட்டாள்‌. 
அவன்‌ தன்‌ தலையை மல மேலே உயர்த்திக்‌ கொண்டு! 
போனபோது, அவள்‌ உம்‌ என்று அதட்டினாள்‌. அவன்‌ அவள்‌ 
முதுகை இறுகப்‌ பிடித்தபடியே சிணுங்கினான்‌. அந்த 
இறுக்கத்திலும்‌, செல்லக்‌ கிறுக்கிலும்‌ மெய்மறந்து போன 
அவள்‌, தன்‌ மடியை ஆட்டி, அவனைத்‌ தாலாட்ட, அவன்‌ 
தொட்டில்‌ குழந்தையாகித்‌ தூங்கிப்‌ போனான்‌. 


மறுநாள்‌ காலையில்‌, அலுவலகம்‌ புறப்பட்ட கணவணிடம்‌, 
வாசலுக்கு வெளிய வத்து சின்னஞ்சிறு சூட்சேகேஸைக்‌ 
கொடுத்தாள்‌. ஆறு வீடுகளை வரிசையாகக்‌ கொண்ட அந்தக்‌ 
குடியிருப்பு வராந்தாவை அப்பாத்துரை கடந்து 
கொண்டிருந்தான்‌. அவனுக்கு முன்னால்‌ பெட்டி படுக்கை 
யோடு டிரைவர்‌ போய்க்‌ கொண்டிருந்தான்‌. அவளுக்கு 
என்னவா போலிருந்தது. இப்படி தெடு£ நாள்‌ டுர்‌ 
போகும்போது, வீட்டுக்கு வத்து சொல்லிவிட்டுப்‌ போகிறவர்‌. 


184. 39% ஈச்சம்பாய்‌ 





இன்றைக்கு ஏன்‌ சொல்லவில்லை? எப்படிச்‌ சொல்வார்‌? 
நான்தான்‌ முகத்தில்‌ அடித்தாற்போல்‌ பேசி விட்டேனே... 
அவருக்கு மட்டும்‌ சுயமரியாதை இருக்காதா எண்ன... ' 

அவள்‌, சுயக்கட்டுப்பாட்டுடன்‌, கதவைச்‌ சாத்தினாள்‌. ஒரு 
நிமிடத்திற்கு மல்‌ அவளால்‌ உள்ளே இருக்க மூடியவில்லை. 
பின்கதவைத்‌ திறந்தபடியே, பால்கனி மாதிரியான பகுதியில்‌ 
நின்றாள்‌. அதன்‌ சுவரில்‌ சாய்ந்தபடியே, வெளிய எக்கிப்‌ 
பார்த்தாள்‌. அவள்‌ கணவனும்‌, அவனும்‌ ஜோடியாக நடந்து 
போனார்கள்‌. ஒரு தடவை அவன்‌, "பாருங்க, நம்மோட பெயர்ப்‌ 
பொருத்தத்தை... நீங்க சுப்பு... நான்‌ அப்பு... என்று சொன்னது 
அவளுக்கு தெஞ்சில்‌ மீண்டும்‌ வேளுன்றிச்‌ ிசடியாய்‌ 
வளர்கிறது. வாயில்‌ பூவாய்ப்‌ புன்னகைத்தது. அதே சமயம்‌, 
தெஞ்சுக்குள்‌ ஒரு சின்ன நெருடல்‌. ஆஜானுபாகுவாய்‌ சதைப்‌ 
பெருக்கமோ குறையா இன்றி அவன்‌ கம்பீரமாக நடத்து 
போகிறான்‌. ஆனால்‌ அருகில்‌ அவரா குள்ளங்‌ குள்ளமாய்‌ 
நடக்கிறார்‌. உதிர்ந்து போகப்‌ போவது மாதிரியான பூஞ்சை 
உடம்பு. இது போதாது என்று இதந்த வயதிலேயே பிளட்‌ 
பிரஷர்‌... கல்யாணத்திற்கு முன்ட்ப இருந்திருக்கு... ஒரு 
வார்த்தைகூடச்‌ சொல்லாமல்‌ என்‌ தலையில்‌... 

அவள்‌, தனக்குள்ளேயே 'ஏய்‌' என்று சொல்லிக்‌ கொண்டாள்‌. 
பின்‌ கதவை அடைத்துவிட்டு, முன்‌ கதவைத்‌ திறந்தாள்‌. 
கணவன்‌ மீது, கோபப்பட்டதற்காக, தன்‌ மீது கோபப்பட்டாள்‌. 
இதற்குக்‌ காரணமான அ(வன்மீதும்‌ கோபம்‌ வத்தது. ஒரு 
பெண்ணிடம்‌ அளவோடு பழகத்‌ தெரியாத மனிதர்‌... 


அவள்‌, அவனைப்‌ பின்னோசக்கிப்‌ பார்த்தாள்‌. 


அவளுக்கு மேற்கொண்டு சிந்திக்கக்கூட பயமாக இருத்தது. 
ஒந்தாண்டுக்‌ கால இல்லறக்‌ குடத்தில்‌, இரண்டு? மாதகாலப்‌ 


௬. சமுத்திரம்‌ * 185 





பறிச்சய நஞ்சு விழுத்துவிடக்‌ கூடாதே என்று பயப்பட்டவள்‌ 
போல்‌, தலையில்‌ கைபோட்டாள்‌. சுவரில்‌ தலையைச்‌ சாத்தினாள்‌. 


இந்த அரசாங்கக்‌ குடியிருப்பில்‌ காலியாய்‌ இருத்த. முதல்‌ 
வீட்டிற்கு, அவன்‌ வத்த மறுநாள்‌, இவீளாடும்‌, இவள்‌ 
கணவ€னோடும்‌ தன்னை அறிமுகப்படுத்திக்‌ கொண்டான்‌. 
.அதநிமுகம்‌ தநட்பாகியது. இவர்களிடம்‌ மட்டுமல்ல. 
எல்லோரிடமும்‌ இன்முகமாகவே இருப்பான்‌. குழந்தைகள்‌ 
“அங்கிள்‌, அங்கிள்‌” என்று முதுகில்‌ ஏற, அவன்‌ குதிரையாவான்‌. 
கல்லுரரிப்‌ பையன்களின்‌ கிரிக்கெட்டுக்கு அம்பயராவான்‌. 
கிழவர்கமோளோடு கிழம்‌போல்‌ நடந்தபடியே வேதாநீதி ஆவான்‌. 
இதுவரை இந்தச்‌ சந்திராவுக்கு, அவன்‌ பதவி மூலமோ குடும்ப 
மூலமா துல்லியமாகத்‌ தெரியாது. அடிக்கடி (8ீர்‌ போகிற, கார்‌ 
வைத்திருக்கிற பதவி. சென்னையில்‌ வயதான அம்மாவும்‌... 
வயசுக்கு வந்த தங்கையும்‌ இருக்கிறார்களாம்‌. இரு தடலை 
வழக்கம்போல. வீட்டுக்கு வத்திருத்தமபாது, "வீட்ல எப்பா 
கூட்டி வருவீங்க” என்று சுப்பு. கேட்டான்‌. ௮வண்‌ மேபேசாமல்‌ 
இருப்பதைப்‌ பார்த்துவிட்டு), "கல்யாணம்‌ ஆகலியா?” என்று 
இவள்‌ கேட்டாள்‌. உடனே அவன்‌ பூசி மழுப்‌பினான்‌. “ஏதோ 
ஆச்சுது... எப்படியோ ஆச்சுது, அம்மாவும்‌, தங்கையும்தான்‌ 
உலகம்‌ என்றான்‌. 

அவன்‌ அப்பபாது கண்‌ கலங்கியதை இப்போது 
நினைத்தபோது சந்திராவுக்கு மீண்டும்‌ கண்‌ கலங்கியது. 
அவன்‌.மீது தான்‌ கொண்டிருப்பது "வெறும்‌ அனுதாபந்தான்‌” 
என்று பல தடவை வலிய நினைத்தாள்‌. மனத்துக்குத்‌ தெம்பு 
வந்தது. 

இருபது நாட்களும்‌ பபாய்‌, இருபத்‌ ிதொன்றாவதும்‌ 
வந்துவிட்டது. இத்த நாட்களில்‌ - சுப்பு - அவள்‌ கணவன்‌ 
தெளிவாக இருந்தான்‌. பிரஷர்‌ போன இடம்‌ தெரியவில்லை. 


1869 39 ஈச்சம்பாய்‌ 





அவளிடம்‌, பத்து வயது குறைந்தவன்‌ ட6பால்‌ நடந்து 
கொண்டான்‌. சிலசமயம்‌ மாத்திரைகளைக்கூட மறுத்து 
விட்டான்‌. "பார்த்தியா... மாத்திரை சாப்பிடாட்டியும்‌ பிரஷர்‌ 
ஏறல பாரு” என்று சொல்லிக்‌ கொண்டான்‌. 


அவன்‌ - அப்பாத்துரை, வந்துவிட்டான்‌ டபாலும்‌. 


அவன்‌ வீட்டில்‌, ரடியோ சத்தம்‌ கேட்டது. சந்திரா அந்தப்‌ 
பாட்டுக்கு ஏற்ப முணுமுணுத்தாள்‌. அவன்‌ கதவைப்‌ பூட்டும்‌ 
சத்தம்‌ கேட்டது. அ வன்‌, தன்‌ வீட்டுக்‌ கதவைத்‌ தட்டு வான்‌ 
அல்லது காலிங்‌ பல்லை அடிப்பான்‌ என்று கதவருகே வந்தாள்‌. 
எதுவுமே நடக்கவில்லை. உரக்கக்‌ கிளம்பிய அவன்‌ காலடிச்‌ 
சத்தம்‌, சன்னஞ்‌ சன்னமாயக்‌ குறைத்து கொண்டிருந்தது. 

அவள்‌, கதவைத்‌ திறக்கப்‌ போனாள்‌. பிறகு அவளுள்ளும்‌ 
ஒரு வைராக்கியம்‌. 'ஒங்களை' மனம்தோகப்‌ பேசிவிட்மடண்‌. 
மன்னிச்சிடுங்க... என்று மட்டும்தான்‌ 6பசப்‌ 6 பானால்‌, 
ரொம்பத்தான்‌ பிகு செய்யுறார்‌... வீட்ல ிடெலிம்பான்காரர்கள்‌ 
டெலிட6பான்‌ பிக்ஸ்‌ செய்வதற்காக வீட்டுச்‌ சாவியைக்‌ 
கொடுத்துவிட்டுப்‌ போகிறவர்‌... டூருக்கு முன்னாலும்‌ 
கொடுக்கல, பின்னாலும்‌ கொடுக்கல. அடிய வெளிய 
போகாதடி... சும்மாக்கிட, ெலிபபான்‌ வந்துட்டான்னு 
ஒயரைத்தான்‌ பார்க்கப்‌ போறேன்‌, அவரை அல்ல. 

அவள்‌, கதவைத்‌ திறந்து கொண்டு? வெளிடீய வந்தாள்‌. 
டெலிபோன்‌ ஒயர்‌ இல்லை. அதாவது அவருக்கு இன்னும்‌ 
டெலிபோன்‌ வரவில்லை. சாவியை ஏன்‌... என்னிடம்‌...? 

பூட்டிப்போட்ட அவள்‌ மனம்‌ திறந்தது. அவன்‌ 
யதார்த்தமாகவும்‌ - ஒரு வேளை விகற்பம்‌ இல்லாமலும்‌ முன்பு 
சொன்ன கமெண்ட்‌ இப்போது அவளுக்குக்‌ காமனாய்த்‌ 


தோன்றியது. 


௪. சமுத்திரம்‌ % 187 





“மடம்‌! முகத்தைப்‌ பார்க்கிறதுக்கு மட்டும்‌ கண்ணாடியைப்‌ 
பாருங்க. ஒங்க நிறத்தையும்‌ பார்க்கணுமுன்னால்‌, 
பீர்க்கம்பூவைப்‌ பாருங்க, மஞ்சள்‌ மஷேட்ல சிவப்பு நிறமாய்‌ 
இருக்கும்‌. அதுதான்‌ உங்க திறம்‌.” 

்‌“ரீமடம்‌... காட்டுப்‌ பகுதிக்குப்‌: போயிருக்கீங்களா...? 
கோணலான தன்னை மரங்கள்‌ பக்கத்துல, முள்ளம்‌ பன்றி 
மாதிரியான ஈச்சமரங்களின்‌ அருகில்‌ கன்னங்கமரவெென்று 
இருக்கிற பனைமரங்களுக்குச்‌ சமீபத்துல ஒரு மரவகை மட்டும்‌ 
பளபளப்பாய்‌, ஆகாயத்துக்கும்‌ பூமிக்கும்‌ இடையே மேேர்ேகோடு] 
போட்டது மாதிரி நளினமாய்‌ ஒயிலாய்‌ நிற்கும்‌. அதுதான்‌ 
பாக்குமரம்‌. இந்தக்‌ குடியிருப்புக்‌ காட்ல வெவ்வேறு பெண்‌ 
மரங்கள்ல நீங்க ஒரு பாக்குமரம்‌. எஸ்‌ மேடம்‌, யூ ஆர்‌ எ 
ஆரக்னட்‌ ட்ரீ. வேணுமுன்னால்‌ மிஸ்டர்‌ சுப்புகிட்டட... 

அப்டீபாது காதுகளில்‌ உதாசீனமாய்‌ வாங்கிய 
வார்த்தைகளை இப்போது அவள்‌ வாயில்‌ புன்னகையாய்‌ 
மன்று விழுங்கினாள்‌. கண்களில்‌ ஒளியாய்க்‌ காட்டினாள்‌. 
ெஞ்சிலே ஒரு சின்னச்‌ சுகம்‌. அதைப்‌ பெரிதாக்குவதுபோல, 
அடூதா அவன்‌ வந்து கொண்டிருந்தான்‌. அவனைப்‌ 
பாராதது£பால்‌ உள்மீள மீ.பாகப்‌ பானாள்‌. அவடூனா 
சிரித்தபடியே வந்து அவளை நிற்க வைத்தான்‌. அவள்‌ 
வார்த்தைகளால்‌ கட்டவிழ்த்தாள்‌. ஜெகிழ்ச்சிக்‌ குரலில்‌, 
உள்ளத்தை, தேங்கயாய்‌ உடைத்துக்‌ காட்டினாள்‌. 

“என்‌ பேபர்‌ சந்திரா. இந்த வீட்லதான்‌ இருக்கோம்‌. மறந்து 
போறதுக்கு ஆறாவது ஏழாவது வீடுல்ல." 


“ஒங்களை மறக்க முடியுமா மேடம்‌: காட்டுப்‌ பகுதியில்‌ கார்ல 
போகும்போது பாக்கு மரத்தைப்‌ பார்க்கேன்‌. அப்பா ஒங்க 


186 எச்சம்பாய்‌ 





ஞாபகம்‌ வருது. இதனால ஒங்களை தினைக்காமல்‌ இருக்க 
முடியல. உ௨உந்களை மறக்கிறதுக்கு நீங்கள ஒரு வழி 
சொல்லுங்க, மடம்‌...” 

“அப்படின்னா பாக்கு மரத்தைப்‌ பார்க்காதீங்க...” 

"அதெப்படி... தோக்கும்‌ இட௦ிமல்லாம்‌ பாக்கு மரம்‌. 
பாக்குமரமமே... ஹூலா மிஸ்டர்‌ கப்பு! எமார்‌? - நேற்று தைட்ல 
லேட்டாய்‌: வத்ம்தன்‌, அதனால ஒங்களைப்‌ பார்க்க முடியல. 
எப்‌.படி இருக்கீங்க... காலையிலேமய வந்துட்டீங்க...” 

“த ஆம்‌ பிஸி மிஸ்டர்‌ அப்பு. புராஜெக்ட்‌ ரிப்போர்ட்டை 
எக்க மறத்திட்டடன்‌. ஐ.க... அப்புறம்‌ பார்க்கலாம்‌.” 

சுப்பு 6மற்கொண்டு 6 பசாமல்‌ உள்ளே ம பானான்‌. 
தொடர்ந்து வந்த மனைவிக்கு வழிவிட்டு? வாசலில்‌ கதவைப்‌ 
பூட்டினான்‌. 

அரைமணி ேேேரமாய்‌ அங்குமிங்கும்‌ குடைந்து, இருவரும்‌ 
புராஜெக்ட்‌ ரிப்பபோர்ட்டைக்‌ கண்டுபிடித்தார்கள்‌. அதைக்‌ 
கையில்‌ வைத்து உருட்டியபடி$ய, பேசாமல்‌ இருந்தவனைப்‌ 
பார்த்து, அவள்தான்‌ கேட்டாள்‌. 

“அ பீஸ்‌ போகலையா...?” 

“தாம்‌ நம்.புறபடி எதுவும்‌ நடக்குதா என்ன... 


“எண்ன சொல்றீங்க...?' 


“பழையபடியும்‌ தலை சுத்துது, சந்திரா, வா சந்திரா, 
என்னைப்‌ பிடிச்சுக்கோ... அய்யய்யோ.” 


சந்திரா, பதறிப்‌ போனாள்‌. அவனைக்‌ கைத்தாங்கலாகக்‌ 


கட்டிலுக்குக்‌ கூட்டிப்‌ பானாள்‌. அவசர அவசரமாய்‌, 


சு. சமுத்திரம்‌ 189 





மாத்திரையைக்‌ கொடுத்தாள்‌. அவனோ தலையை, பலமாய்‌ 
ஆட்டினான்‌. அவள்‌ பார்வையைத்‌ தவிர்த்தபடியே, "எம்மா, 
எப்பா” என்றான்‌. 

“அடக்‌ கடவுளே... பழையபடியும்‌ பிரஷரா... டாக்டர்கிட்ட 
போகலாம்‌. ஸ்கூட்டர்‌ கூட்டிட்டிட்டு வாரன்‌...” 

“வேண்டாம்‌... சந்திரா... நீ என்னை விட்டு? எங்மீகயும்‌ 


பபோகமேவேண்டாம்‌. போகப்படாது." 


“அப்டேபோ ' மிஸ்டர்‌ அப்பாத்துரையை, ஆட்டோ 
கொண்டுட்டு! வர...” 

“யார்‌ ம போனாலும்‌ அந்த அடூ£யாக்கியன்‌ போகக்‌ கூடாது. 
யப்பா... எப்படி தலை சுற்றுது...” 

சநீதிரா, அவனைப்‌ பிடித்துக்‌ கொண்டாள்‌. 6ிமல்லத்‌ தூக்கி 
அவன்‌ முதுகைத்‌ தன்‌.மார்போடு! சாய்த்துக்‌ கொண்டு), நகர்த்தி 
நகர்த்தி படுக்கையறைக்குக்‌ கூட்டி வந்தாள்‌. ஆடைகளைச்‌ 
சிறிது தளர்த்தி விட்டாள்‌. தலையைத்‌ தூக்கி, தலையணையை 
வைக்கப்‌ போனாள்‌. அவனோ அவள்‌ மடியில்‌ தலை போட்டான்‌. 
சத்திரா... சந்தீரா... என்று கூவிய்படியயே அவள்‌ இடுப்பைச்‌ 
சுற்றிப்‌ பிடித்தான்‌. 

அவள்‌ பயோகித்தாள்‌. சத்தம்‌ போட்டட சொன்னாள்‌. 

“இருபது நாட்களாய்‌ வராமல்‌ இருந்துட்டு... அட கடவுளே!" 

அவனைப்‌ பார்க்கப்‌ பார்க்க அவளுக்கு ஏதோ ஒன்று 
தட்டுப்பட்டது. அ/வனுக்குக்‌ கொடுக்க பவண்டிய மருந்து 
புரித்தது. தப்பு -- தப்பு. தானே உட்கொண்டு... அவனைக்‌ 
குணப்படுத்த வேண்டிய மருந்து. யாரா ஒருவனுக்குக்‌ 
காதலியாசு ஆசப்‌ போவதுபால்‌ பயந்தவள்‌, இப்டீபாது 


190 ஈச்சம்பாய்‌ 





இவனுக்குத்‌ தாயானாள்‌. குழந்தைகளுக்குச்‌ 6/சால்வதுமபால்‌, 
குழத்தைத்தனமான செய்தியைச்‌ சொன்னாள்‌. 6/நஞ்சை 
நிமிர்த்தி, குரலை திர்த்தாட்சண்யமாக்கிப்‌ 6பசினாள்‌. 


“நீங்க பக்கத்து வீட்டுக்கார£ராட சவகாசத்தைக்‌ 
குறைக்கணும்‌. நீங்க இல்லாத சமயத்துல சும்மாச்‌ சும்மா வந்து 
பேசறார்‌. மனிதருக்கு ஹார்ட்ல ஒண்ணும்‌ இல்லதான்‌. பட்‌... 
எனக்கு சங்கடமா இருக்குது... நீங்க ஆபீஸ்‌ பாயிட்டு? வாரது 
வரைக்கும்‌ நான்‌ படும்‌ பாடு), பெரும்பாடு.” 

அவன்‌ பதிலேதும்‌ பேசவில்லை. தண்னையய பார்த்தவளின்‌ 
முகத்தை இழுத்துத்‌ தன்‌ மார்பில்‌ போட்டுக்‌ கொண்டான்‌. 
அவள்‌ முதுகைத்‌ தட்டித்‌ தட்டி விட்டான்‌. பிறகு அப்படிய 
தூரங்கிப்‌ போனான்‌. 


சமையல்‌ மேவலையில்‌-சவனமாய்‌ இருந்த சந்திரா, /வளிமய 
இருத்து உள்ளே வத்த கணவனை அதட்டினாள்‌. 


“பிரஷர்தான்‌ விடமாட்£டங்6க. ஏன்‌ வெளில போனிங்க...?” 


“இப்போ பிரஷர்‌ இல்ல. துப்புரவாய்‌ இல்லை. சந்திரா... 
சந்திரா... ஒரு விஷயத்தைக்‌ கேளேன்‌... பக்கத்து வீட்டுக்காரன்‌ 
கிட்டேதான்‌ போனேன்‌. 'ஏன்‌ ஸார்‌, நான்‌ இல்லாத சமயத்துல 
என்‌ ஒய்புகிட்டேடே பேசுமனே ன்னு அதட்டினேன்‌. ஆசாமி 
பயத்துட்டான்‌. அய்ந்து நிமிஷம்‌ பித்துப்‌ பிடித்தவன்‌ மாதிர்‌! 
இருத்தான்‌. அப்புறம்‌ அயாம்‌ ஸாரி, தப்பு எண்‌ மேலதாண்‌. 
இதுமாதிரி இனிட6மல்‌ நடக்காதுன்னான்‌. குவார்ட்டர்ஸக்‌ காலி 
செய்துவிடுவானாம்‌. அசாம்‌! பேச்சுலதாண்‌ வீரன்‌. ஆனால்‌ 
பயந்தாங்கொள்ளி. நான்‌ எச்சரித்ததும்‌ படுக்கையில்‌ குப்புற 
விழுந்தான்‌. சரி... நான்‌ ஆபீஸ்‌ போயிட்டு வாடீரண்‌... இனிடமல்‌ 


கான்கூட இவன்கிட்டீட 6 பச மாட்டூடன்‌... எதுவும்‌ ஹார்ட்ல 


சு. சமுத்திரம்‌ ச 191 





இல்லன்‌ னு நீ சொன்னதைச்‌ சொல்லல. சொன்னால்‌ குளிர்‌ 
விட்டுடும்‌.” 
சுப்பு, போய்விட்டான்‌. 


சந்திரா, கைகளைப்‌ பிசைந்தாள்‌. வியர்த்துக்‌ கொட்டிய 
முகத்தைத்‌ துடைக்கும்‌ சுரணை கூட இல்லாமல்‌ செெளிமய 
வந்தாள்‌. அப்போது கதவை மூடிவிட்டு, வெளிய வந்தவள்‌ 
அப்பாத்துரையைப்‌ பார்த்துவிட்டு வீட்டிற்குள்‌ ஒூடோடி 
வந்தாள்‌. ௮வன்‌ தனது வாசலைக்‌ கடக்கும்போது கதவைப்‌ 
படாரென்று ஒப்பாரி வைப்பதுபோல்‌ சாத்தினாள்‌. அவன்‌ 
“இதுக்கு மல யாரும்‌ எண்னை அவமானப்படுத்த வேண்டாம்‌. 
குடித்தனத்துக்கு மட்டுமில்ல... குடியிருப்பு பகுதியில்‌ வாழக்கூட 
ராசியில்லாதவன்‌ நான்‌. 6வற வீடு பார்க்கத்தான்‌ 
புறப்படுமறன்‌” என்று நின்று நிதானித்துச்‌ சொல்வது கேட்டது. 


சந்திரா, கதவைத்‌ திறக்கப்‌. போனாள்‌. 'ஒங்க முகத்தில்‌ 
விழிக்க எனக்குத்‌ தகுதியில்லன்னுதான்‌ கதவை மூடினேன்‌. 
என்று தனக்குத்‌ தானே அரற்றினாள்‌. ஆனாலும்‌ - 

திருமதி சந்திரா கப்பு, கதவைத்‌ திறக்கவில்லை. வாயில்‌ 
அரற்றியபடி வாசலுக்கு வந்து சொல்லவில்லை. எப்படிச்‌ 
சொல்ல முடியும்‌? 


அப்படிச்‌ சொன்னால்‌, குளிர்விட்டு விடாதா? - அதாவது 
அவளுக்கு... 


- கல்கி, வி௫௫ுறை மலர்‌ - 19879 


192 





7. ஒரு மாமரமுமி மரம்‌ செரத்திப்‌ பறவை களுமி 
சிறுகதைச்‌ தொகுப்பு - 7276 ஊிலை ரூ. 40 


2. எனது கதைகளின்‌ கதைகள்‌ 
கட்டுரைச்‌ தொகுப்பு - 7926 சிலை ச. 45 


ட மூட்டம்‌ 
நாவல்‌ - 7226 சிலை ச. 30 


4, பாலைப்புறா£ 
நாவல்‌ - 729 சிலை ரூ. 75 


2. கோரைப்புற்கள்‌ 
சிறுகதைத்‌ தொகுப்பு - 722௪ விலை ஞ்‌. 35 


6, ஈசீசமிபாபப்‌ 
சிறுகதைத்‌ தொகுப்பு - 7224 விலை - ரூ. 35 


“ப முதல்‌ மூன்று படைப்புகள்‌, 26-7-97 அன்று, கலைஞர்‌ 
முதல்வர்‌ அவர்களால்‌ சென்னையில்‌ வெளியிடப்பட்டன. 

“ப மத நல்லிணக்கத்தை வற்புறுத்தும்‌ மூட்டம்‌ நாவல்‌ 
16-9-98 அன்று சென்னைக்‌ காமராஜர்‌ அரங்கில்‌ நடைபெற்ற 
அகில இந்தியக்‌ கம்யூனிஸ்டு கட்சி மாநாட்டில்‌, தமிழ்நாடு 
முற்போக்கு எழுத்தாளர்‌ சங்கத்தைச்‌ சேர்ந்த விடியல்‌ கலைக்‌ 
குழுவால்‌ நாடகமாக அரங்கேறியது. இந்த நாவல்‌ சென்னைக்‌ 
திறித்துவக்‌ கல்லூரியிலும்‌, திருச்சியில்‌ புனித சேவியர்‌ 
கல்லூரியிலும்‌, பாலக்காடு பல்கலைக்‌ கழகத்திலும்‌ பாடநூல்‌. 


5 பாலைப்புறா - சென்னை வானொலி நிலையத்தின்‌ 
மூலம்‌ நாவல்‌ வாசிப்பாக ஓலிபரப்பானது. மாநில சுகாதார 
அமைச்சர்‌ திரு.ஆர்க்காடு வீராசாமி அவர்களால்‌ வெளியிட..ப்பட்‌.ட_ 
எய்ட்ஸ்‌ விழிப்புணர்வு நாவல்‌. 

ட்‌ விலைக்குரிய பணம்‌ அனுப்பினால்‌, நாலை 
அனுப்புவதற்கான தபால்‌ செலவையோ, அல்லது கூரியர்‌ 
செலவையோ பதிப்பகம்‌ ஏற்றுக்‌ கொள்ளும்‌. 





